இன்பப்‌ புரட்சி 





அமுத நிலையம்‌ பரல்கள்‌" லிமிடெட்‌ 
தேனாம்பேட்டை, சென்னை 18. 


அ௮முதம்‌---129 
உரிமை பதிவு 


முதற்‌ பதிப்பு, பிப்ரவரி—1957 


விலை ரூ. 2—4-—0 


நேஷ்னல்‌ ஆம்ட்‌ பிரஸ்‌, தேனாம்பேட்டை, சென்னை-18. 


முகவுரை 


இன்பப்‌ புரட்சி என்ற இந்த நாடகம்‌ காலத்துக்‌ 
கேற்பப்‌ பொருத்தமான புதிய பெயரைத்‌ தாங்கியிருக்‌ 
இிறதேயன்றி உண்மையில்‌ வடமொழியில்‌ எழுதப்பட 
டுள்ள மிருச்சகடிகம்‌ என்னும்‌ நாடகத்தின்‌ தழுவலேயாகும்‌. 


நாடகம்‌ என்னும்‌ இலக்கிய வகை மிகவும்‌ தொன்மை 
வாய்ந்தது. வடமொழியில்‌ இந்த இலக்கியம்‌ பழங்காலக்‌ 
தொட்டே வளர்ச்சி பெற்றுள்ளது. பாஸன்‌, கூத்ரகன, 
காளிதாஸன்‌, பவபூதி போன்ற பல நாடக ஆசிரியர்கள்‌ 
தாம்‌ எழுதிய வடமொழி நாடகங்களால்‌ மிகவும்‌ புகழ்‌ 
பெற்று விளங்குகிறார்கள்‌. இவர்களுள்‌ கூத்ரகரைத தவிர 
ஏனையோர்‌ புராணம்‌ இதிஹாஸம்‌ போன்ற நூலகளி 
லிருந்து கதையை அப்படியே எடுத்துக்‌ கொண்டோ அல 
லது தழுவியோ தத்தம்‌ திறனுக்கு ஏற்றபடி கூட்டியும்‌ 
குறைத்தும்‌ சுவைபட எழுதினர்‌. இவை பாரத காட்டுக 
கதைகளைத்‌ தழுவியவை யாதலின்‌ இந்திய நாட்டினரே மிக 
வும்‌ ரஸிக்கத்தகீகபடி, அமைந்தன. இவ்வாறன்றி வெளி 
நாட்டினரும்‌ ரஸித்துப்‌ பாராட்டும்படி ஒரு கற்பனைக்‌ 
கதையை அமைத்து, அதிலே காதலொடு அரசியலையும்‌ 
புகுத்தி, அநதக காலத்திலேயே நாடகம்‌ எழுதிய அற்புதக்‌ 
கவிஞர்‌ சூத்ரகர்‌ என்னும்‌ மன்னராவர்‌, அவர்‌ எழுதியுள்ள 
மிருசசகடிகம்‌ ஈடும்‌ எடுப்புமற்ற- தலை சிறந்த 8312] புரட்சி 
நாடகம்‌ என்பதை அனைவரும்‌ ஒப்புக்‌ கொண்டுள்ளனர்‌. 


மிருச்சகடிகம்‌ என்னும்‌ தொடர்‌, மண்‌ வண்டியைப்‌ 


பற்றிய நூல்‌ என்ற பொருள்‌ அமைந்ததாகும்‌. செல்வனா 
யிருந்து விதியினால்‌ ஏழ்மையுற்ற சாருதத்தனின்‌ ஐந்து வய 


il 


அப்‌ புதல்வன்‌ ஒரு மண்‌ வண்டியை இழுத்துக்‌ கொண்டு 
வருறொன்‌; அண்டை வீட்டுச்‌ கிறுவனது தங்கத்தாலான 
வண்டியைக்‌ கண்டு தனக்கும்‌ அதுபோன்ற பொன்‌ வண்‌ 
டியே வேண்டுமென்ற பிடிவாதத்தொடு அழுகிறான்‌. அது 
காரணமாகப்‌ பின்பு நிகழ்ந்தவற்றையும்‌, அவ்வாறு நிகழ்‌ 
வதற்கு முன்னால கதைக்கு வேண்டிய முற்பகு இயையும்‌ 
அழகாக விவரித்துள்ள நாட்க மாதலின்‌ மிருச்சகடிகம்‌ 
என்னும்‌ பெயரமைந்தது என்று அறிஞர்‌ கூறுவர்‌. 

இவ்வாறெல்லாம்‌ பழமையில்‌ புதுமையைக காட்டி 
நாடகம்‌ அமைத்த கூத்ரகர்‌ யார்‌, எக்காலத்தில்‌ இருந்தவர்‌ 
என்பது பற்றிய ஆராய்ச்சி இன்னமும்‌ உறுதியான முடி 
விற்கு வந்த பாடில்லை, நாடகமே அவரால்‌ எழுதப்பட. 
டதோ அல்லது வேறு யாராலேயோ எழுதப்பட்டு அவர்‌ 
பெயரைத்‌ தாங்கி நிற்கிறதோ என்றெல்லாம்‌ ஐயப்படும்‌ 
அராய்ச்சியாளரும்‌ உண்டு. அது எப்படியிருக்தாலும்‌ 
மிருச்சகடிக அசிரியர்‌ அந்நாளிலே சர்வாதிகார ஆட்சியை 
அழித்து, ஜனநாயக ஆட்சிமுறையை நிலை நாட்டத்‌ தூண்‌ 
டும்‌ மனப்பண்ப வாய்ந்தவர்‌ என்பது அவரது நாடகத்தைப்‌ 
படித்த அனைவரும்‌ ஒப்ப முடிந்த முடிவாகும்‌. மேலும்‌ 
அவர்‌ நாடகத்தில்‌, காதல்‌, களவு, சூது, பொய்‌, கொலை 
முதலியனவும்‌ இடம்‌ பெற்றுச்‌ சுவையூட்டுகின்றன. அவர்‌ 
காட்டும்‌ அரசியல்‌ புரட்சி ரத்தம்‌ ௪ந்தாமல்‌, கொடுமை 
யில்லாமல்‌, எவர்க்கும்‌ இங்கு இழையாமல நடந்தேறி முடி. 
வில்‌ எல்லோருக்கும்‌ இன்பத்கையே அளித்தலின்‌ இம்‌ 
நூலுக்குப்‌ புதுமையாக * இன்பப்‌ புரட்சி' என்ற பெயர்‌ 
சூட்டப்‌ பட்டது. 

இர நாலால அக்காலத்து நிகழ்ச்சிகளாகப்‌ பலவற்றை 
நாம்‌ அறிகிறோம்‌. காமன்‌ விழாக்‌ கொண்டாட்டம்‌, 
ஆளும்‌ மன்னன்‌ திறமையற்றவனாயிருக்தால்‌ நாட்டில்‌ இய 
வர்களின கை ஓங்குதல்‌, சூதாடும்‌ முறை, அதில்‌ தோற்‌ 


111 


றவர்‌ படும்‌ பாடு, வம்பர்களின சூழ்ச்சி, திருடர்கள்‌ கையா 
ளும்‌ தந்திரங்கள்‌, உல்லாசப்‌ பொழுது போக்கிற்காக 
மக்கள்‌ நந்தவனங்களுக்குச்‌ செல்லுதல்‌, நீதி மன்றத்தின்‌ 
அமைப்பு, நீதிபதிகளின்‌ சிறப்பு, அவர்‌ குற்றங்களை விசா 
சிக்கும்‌ முறை, அரசாங்க அதிகாரிகளும்‌ அரசனின்‌ உறவி 
னரும்‌ தம்‌ செல்வாக்கால்‌ நீதிபதியின்‌ தீர்ப்பையே மாற்று 
தல்‌, குற்றவாளிகளுக்குக்‌ கொலைத்‌ தண்டனை விதுததல, 
கொடிய ஆட்சியை எதிர்த்து மக்கள்‌ புரட்சி செய்தல்‌, அவ 
விதப்‌ புரட்சிக்கு ஓருவர்‌ தலைமை தாங்குதல்‌, சாதாரண 
மனிதன்‌ மக்களின்‌ ஆதரவினால்‌ மன்னனாதல்‌ போன்ற சம்‌ 
பவங்கள்‌ இன்று நடப்பது போலவே இந்த நாடகத்தில்‌ 
காணப்படுகின்றன. பண்டைக்காலத்திய பிற வடமொழி 
நாடகங்களுள்‌ எதிலுமே இப்படிப்பட்ட சம்பவங்கள்‌ 
வர்ணிக்கப்படவில்லை. இதனால்‌ ஏனைய வடமொழி காடகங்‌ 
களினும்‌ இதற்குத்‌ தனிச்சிறப்பு ஏற்பட்டுள்ளது, 


மேற்கூறிய காரணங்களால்‌ இந்த நாடகம்‌ பல்‌ வேறு 
மொழிகளிலும்‌ பெயாககப்பட்டுள்ளது. ஆஙலெது தில்‌ பல 
மொழி பெயர்ப்புக்கள்‌ உள்ளன, [A. W. Ryder. (Eng) 
Harvard oriental Series, America. 1905. University 
of illynoise. R. P. Oliver (Eng.) America 19388. 
Wilson (Eng.) England]. அமெரிக்காவிலுள்ள 
ஹாவர்ட்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ இதனை The little clay 
வாம்‌ என்ற பெயரில்‌ வெளியிட்டுள்ளனர்‌. பிரெஞ்சு, 
ஜர்மனிய, ரஷிய மொழிகளிலும்‌ இந்நூல்‌ பெயர்ககப்பட்‌ 
டிள்ளது. நியூயார்க்கில்‌ பலமுறை இந்த நாடகம்‌ அரங்கு 
களில்‌ ௩நடிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டில்‌ ரஷியா 
விலும்‌ இது நடிக்கப்பட்டது. இன்னும்‌ நமக்குத்‌ தெரி 
யாமல்‌ வேறு சில நாடுகளிலும்‌ நடிக்கப்பட்டிருககலாம்‌. 
இவையெல்லாம்‌ இந்த நாடகத்தின்‌ ஏற்றத்தையே எடுத்‌ 
அக காட்டுகின்றன. 


iV 

தமிழில்‌ இந்நூலின்‌ மொழி பெயர்ப்பாக வேறு ஓரி 
ரண்டு நூல்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌ மகாமகோபாத்‌ 
யாய, பண்டித மணி மு. கதிரேசன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
மொழிக்கு மொழி தமிழில்‌ பெயர்த்து எழுதி வெளியிட்ட 
மண்ணியல்‌ சிறுதேர்‌ அறிஞர்களால்‌ போற்றப்‌ படுவதாகும்‌. 
எனினும்‌ நாடக மேடையில்‌ அதனை அப்படியே பின்‌ 
பற்றிப்‌ பேசி, பிறர்‌ ரஸிக்கும்படி நடிக்க இயலாது என்‌ 
பதை நாடகக்கலை வல்லுநர்‌ உணர்வர்‌. ஆதலின்‌ இன்று 
நாடக மேடையில்‌ அப்படியே ஏற்று நடிககத்தகக 
முறையில்‌ இந்நூல்‌ எழுதப்‌ படடிருககிறது. இயன்ற 
வரை முதனூலாசிரியரின்‌ சம்பாஷணைகளையும்‌, சுலோகக 
கருத்துக்களையும்‌ அப்படி அப்படியே அந்த அந்த இடங்‌ 
களில்‌ அமைத்திருக்கிறோம்‌; பொருத்தமான பாட்டுக்களும்‌ 
சேர்த்திருககிறோம்‌. நாடகம்‌ தாமதமின்றித்‌ தொடர்ந்து 
செல்ல ஆங்காங்குக்‌ காட்சியமைப்புக்களை முதனூலா 
சிரியா அமைத்துள்ள முறையிலிருந்து இன்றியமையாத 
இடங்களில்‌ கொஞ்சம்‌ மாற்றியும்‌, புதிதாகச்‌ சேர்க்க 
வேண்டிய இடங்களில்‌ சிறிதளவு சேர்த்தும்‌, இன்றைய 
அரங்கிற்கு ஏற்றபடி அமைத்திருக்கிறோம்‌. இரண்டு 
மூறை நடித்தும்‌ பார்த திருக்கிறோம்‌. 


நாடகத்துறை தமிழகத்தில்‌ இப்போது நல்ல ஆதரவு 
பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொது மக்களும்‌, 
அரசாங்கமும்‌ இதனை வளர்ப்பதில்‌ பேரூக்கம்‌ காட்டி 
வருகின்றனர்‌. ரேடியோ நிலையங்களும்‌, அமெச்சூர்‌ குழுக்‌ 
களும்‌, நாடக மன்றங்களும்‌ பல காடகங்களை நடித்து மக்‌ 
களை மகிழ்வித்துக்‌ கொண்டிருக்கின்‌ றன. கிராமங்களிலும்‌, 
நகரங்களிலும்‌ திறந்த வெளி அரங்குகள்‌ மின்சாரம்‌ 
முதலிய பல வசதிகளோடு நவீன முறையில்‌ கட்டப்படு 
கின்றன. இவற்றைக்‌ காணும்போது இதுவரை மங்கிக்‌ 
கிடந்த நாடகத்தமிழ்‌ புத்துயிர்‌ பெற்று, காண்போர்‌ கண்‌ 


¥V 


குளிரத்‌ தளிர்த்துக கொண்டிருக்றெது என்று கூறலாம்‌. 
அந்தத்‌ தளிரில்‌ "ஒன்றாக இந்த நாடகம்‌ ஒளிரும்‌ என்று 
நம்டு கிறோம்‌. 

வடமொழியறியாத வயதுவட்தவாகளும்‌ மாணவர்‌ 
களும்‌ படித்து ஓரளவு வடமொழி காடகச்சுவையை 
ரஸிக்க இந்நூல்‌ உதவமென்று நம்புகிறோம்‌. 


15_9_5ர எச்‌. வைத்தியநாதன்‌ 
பி, ஹதுமந்தராவ்‌ 


பாத்திரங்கள்‌ 
ஆடவர்‌ 

சாருதத்தன்‌ : கதாநாயகன்‌ ; அந்தணன்‌ ; ஒருகாலத்தில்‌ 
பணக்காரனாயிருந்தவன. 

மைததிரேயன்‌ : சாருததுதனின நண்பன்‌ ; விகுரஷகன்‌. 

பாலகன்‌ : உஜ்ஜயினியை ஆண்ட கொடுங்கோல்‌ மன்னன்‌. 

மதிவாணண்‌ : பாலகணின்‌ மல்லமைச்சன்‌. 

ஆனந்தன்‌ : பாலகனின்‌ இய மட்திரி. 

சகாரன்‌ : பாலகனின்‌ ஆசை காயகியின்‌ சகோதரன; 
கொடியவன்‌. 

னிடனண்‌: சகாரணின்‌ தோழன்‌ ; ட ஆயினும்‌ சகாரனை 
வெறுப்பவன்‌. 

ஸம்வாஹகன்‌ : உடம்பில்‌ ஏற்படும்‌ வலி, சுளுக்கு முதலிய 
வற்றை நீககுவதில நிபுணன்‌ ; குதாடிப்‌ 
பிழைத்துப்‌ பின்னர்‌ துறவு பூண்டவன்‌. 

மாதுரன்‌ : ணன அட வந்தவன்‌ 

தியூதகரன்‌ : ழம்‌ | சூதாடுவோர்‌ 

சாததுரகண்‌ அல்லது ட 

ஆசியகன்‌ : பாலகனால்‌ சிறைப்படுத்தப்பட்டு பின்னர்‌ 
அரசினைக கைப்பற்றிக்‌ கொண்டவன்‌. 

சாவிலகன்‌ : ஆரியகனின நண்பன்‌ ; அந்தணன்‌ ; படித்த 
வன்‌ ; களவு நூலைக கற்று, திருட்டுத்‌ 
தொழிலை மேற்கொண்டவன்‌ ; புரட்‌ 
சியை நடத்தி, புது ராஜ்ஜியத்தை 


ஸ்தாபித்தவன்‌. 
வாததமானகன்‌ : சாருதத்தனுடைய வேலையாள்‌. 
ஸ்தாவரகன்‌ : சகாரனுடைய பணியாள்‌. 
சந்தனகன்‌ :௪ த ல்‌ க்‌ தத 
ர ட்ட எலலைக காவலர்‌. 


கியாயாதியதி: நீதி சபைத்‌ தலைவர்‌. 


2 


சிரேஷ்டி : நீதிபதியின்‌ ஆலோசகர்‌ 
காயஸ்தன்‌ ; கணக்கு வல்லுகர்‌ ; ஆலோசகர்‌. 
சோதனகன்‌ : நீதிமன்றத்து வேலையாள்‌. 
ரோஹசேனன்‌ : சாருதத்தனின்‌ புதல்வன்‌ ; சிறுவன்‌. 
க்கத்‌ ்‌ கொலையாளிகள்‌. 
ச்ம்‌ 1 ந்தி 
மற்றும்‌ 
துதி பாடகர்‌, படைவீரர்‌, சேவகர்‌ முதலானோர்‌ 
Kk 
பெண்கள்‌ 
வசததசேனே : கதாகாயக; சாருதத்தனின்‌ காதலி. 
மதனிகை: வசந்தசேனையின்‌ தோ மி, சர்விலகனின்‌ 
காதலி. 
ததை: சாருதததனின்‌ மனைவி [அரங்கில்‌ தோன்றுவ 
தில்லை / 
ரதனிகை: அரதையின்‌ கோழி. 
கழவி: வசந்தசேனையின்‌ தாயார்‌. 
மற்றும்‌ 
மங்கலப்‌ பெண்டிர்‌, சேடியர்‌ முதலியோர்‌ 


x 


திகழிடம்‌: உஜ்ஜயினியில்‌ வசந்தசேனையின்‌ மாளிகை, 
அரண்மனை, ஒரு பாழுங்‌ கோயில்‌, 
சூதாடுமிடம்‌, ராஜ வீதி, உத்தியான 
வனம்‌, எல்லைப்புறம்‌, கொலைக்‌ களம்‌ 
முதலியன. 
He 
முதனூல்‌ ஆசிரியர்‌: மஹாகவி, மன்னன்‌ சூதீரகர்‌ 





காட்சி 1 


/ உஜ்ஜயினி நகரத்தில்‌ தர்பார்‌ மண்டபம்‌; அரசன்‌ 
பாலகன பிரவேசித்து ஆசனத்தில்‌ அமர்கிறான்‌. அனை 
வரும்‌ வணங்கி, தத்தம்‌ ஆசனங்களில்‌ உட்காரு 
கின்றனர்‌. / 
துதி பாடகர்‌; உஜ்ஜயினி உயர்‌ வேற்கன்‌ வாழ்க! மன்னர்‌ 
மன்னன்‌ பாலகன்‌ பல்லாண்டு வாழ்க ! 

| பாடுகின்றனர்‌] 
நாட்டுக்‌ கபர்‌ இவரே காண்‌] 
நஞ்செனும்‌ மொழியால்‌ வெஞ்சினம்‌ பொழியும்‌ (தாட்‌) 
கரவுல கெதனிலும்‌ பரவிய பயமிகு (நாட்‌) 
கற்றவ மற்றிடு வெற்றி யியற்றிடும்‌ (நாட்‌) 
ஆட்டுக்‌ குட்டிகட்‌ கொருபுலி போலே 
ஆட்டி வைப்‌ பார்‌ இவர்‌ குடிகளை: மேலே 
தீட்டிவிட்டால்‌ தலை கள்ளுவர்‌; புகழ்யொன்‌ 
வட்டினில்‌ ஏறிடும்‌ ஏற்ற மமைத்த (சாட்‌) 


2 இன்பம்‌ புரட்சி 


பாலகன்‌ : (ஈசைதது) மிக மிச நன்முயிருக்கிறது ; 
அமைச்சபே! அனந்தரே! ஸ்தோத்திர பாடகர்கள்‌ 
இன்ற பாடிய இந்தப்‌ புதுமைப்‌ பாடல்‌.......... 

ஆனந்தன்‌ : அடாடா! அழகாகக்‌ கூறிவிட்டார்கள்‌ ; 
புலியின்‌ திட்டத்தை ஆட்டுக்குட்டி மீற முடியுமா ? 
தங்கள்‌ சட்டத்தை இந்தக்‌ குடிகள்‌ என்னும்‌ கோழைக்‌ 
கும்பல்‌ மீற முடியுமா! சுயநலமே நமது குறிக்கோள்‌ ; 
சர்வா திகாரமே நமத சாதனை ! 


பால: முற்றிலும்‌ உண்மை! என்‌ மந்திரி மதிவாணர்‌ 
மெளனமாகவே இருக்கிறோ ! 


ஆனந்‌: முத்துக்‌ கூற முடியாமையால்‌....என்ன மதி 
வாணசே! அப்படித்தானே ! 

மதிவாணர்‌ : இல்லை; மனத்தை ஒளித்துக்‌ கூற முடி 
யாமையால்‌. அனந்கமரே।....அமசே! குடிகள்‌ இல்லையேல்‌ 
கொற்றவன்‌ இல்லை; ராம்‌ அவர்கள்‌ அன்பின்‌ நிழலில்‌ 
வாழ வேண்டியவர்கள்‌. 


பா: நிறுத்தும்‌; அன்பாம்‌ ! நிழலாம்‌! உலகமனை தீம்‌ நம்‌ 
முடைய ஒரு குடையின்கீழ்‌ - இந்த உஜஜயினிபுர உயர்‌ 
அரசாட்சியின்‌ கீழ்‌-வாழுகின்‌ றன ; உணர்க அகொள்ளும்‌. 


மதி: அது உண்மையே! ஆயினும்‌ குடி உயரின்‌ அன்றே 
கோன்‌ உயர்வான்‌? ஈல்லோரைப்‌ பகைப்பதும்‌, தீயோரை 
நேடப்பதும்‌ ஈம்‌ அரசாட்சியின்‌ நேர்மைக்கு இழுக்‌ 
கனறோ ! 


ஆனந்‌ : மதிவாணரே ! நன்மை தீமைகள்‌, பாவ புண்ணி 
யங்கள்‌ இவை யாவும்‌ மனிதர்களை ஏமாற்றப்‌ பிறந்த 
மாயச்‌ சொற்கள்‌. மறந்துவிடும்‌ அவற்றை ! 


கட்டு ம்‌. | 8. 
பா: சரியான வர்தினறை! 


ஆன ந்‌: மனிதப்‌ பிறவியின்‌ பயன்‌ என்ன 8 ? உண்ப அ; 
உடுப்பது; அல்லும்‌ பகலும்‌ ஆனந்த. ஸாம்ராஜயத்தில்‌ 


இளைப்பு... 


ல 


பா: சபாஷ்‌ ! சபாஷ்‌ ! அசல! இந்தச்‌ கொள்கை 
நம நாடெங்கும்‌ அன்‌ தர்கள்‌ க்க லு 


ஆனந்‌ : | சிப னம்‌ அனல்‌! $ 
மதி: சகாரன்‌ ஒருவன்‌ போதுமே தர கத்து! 


பா (சனஞமுற்ற௮ு) மதிவாணமே! பல நாட்களாகக்‌ சுவணிக்‌ 
தறேன்‌ ; : நீர்‌ அடிக்கடி நமது சகாசனைப்‌ பற்தித்‌ தாஜ்‌ ்‌ 
வாகப்‌ பேசச்‌ தொடங்கு யிருக்கிறீர்‌. I 


மதி : மன்னிக்க வேண்டும்‌ மன்னா ! அரசனை நல்‌ வழியில்‌ 
திருப்ப முயல. வேண்டிய அ அமைச்சனின்‌ கடமை. 
தாங்கள்‌ இனியும்‌... சகாரனுடைய தீச்செயல்களுக்கு 
இடங்‌ கொடுத்தால்‌ விரைவில்‌ நமது அள்‌. கவிழ்ந்து 
விடும்‌. 


பா: (கோபத்தோடு) ல்க 

மதி: ஆம்‌ அரசே! 

ஆனந்‌: சகாரன்‌ சாமானியன்‌ அல்ல! தெரிந்து 
கொள்ளும்‌! 

மதி: அதைத்தான்‌ சொல்லுகிறேன்‌ ; | வஞ்ச உளளம்‌ 
படைத்த கோழை; வாள்‌ ஏந்தத்‌ தெரியாத. வீரன்‌ ; 
கல்லாத கவி; வேந்தே! சகாரன்‌ தங்கள்‌ ஆசைநாயகியின்‌ 


தம்பி என்பதனாலேயே உலகம்‌ அவனை உயர்வானவன்‌ 
சான்னு ஒப்புக்சொள்ளா அ. I 


ஆ இன்பம்‌ புரட்டு 


பா: மதிவாணமரே ! உலகம்‌ ஒப்புக்கொள்ள வேண்டாம்‌; 

நம்‌ உள்ளம்‌ ஒப்புக்கொள்ளுகிறது; நீர்‌ சும்மா இரும்‌. 

சகா ரனை க தூஷிப்பதற்காக உம்மை நாம்‌ இங்கே மந்திரி 
யாக அமர்திதவில்லை........ 

| சகாரன்‌ பரபரப்புடன்‌ வருகிறான்‌ | 


சகாரன்‌ : அரசே! அரசே! ஒரு விஷயம்‌! பெரிய விஷயம்‌! 

ஆனந்‌: வருக சகாரா வருக! நினைக்கும்போதே வந்து 
விட்டீர்‌; நீடுழி வாழ்க நீர்‌! 

சகா: வாழ்வன இருக்கட்டும்‌; விஷயத்தைக்‌ கேள்‌ ஐயா! 

பா: சொல்லப்பா சொல்‌ ! 


சகா : நான வழியிலே நிமார்க நடை போட்டு கேசாகப்‌ 
பொய்க்கொண்டிருந்கென்‌ ; எதிமே ஒரு பெண்‌ வந்தாள்‌, 
ஐயா! எப்படி? தாடகையைப்‌ போல ஒய்யாரமாக 
வந்தாள்‌. நான்‌ சும்மா இருப்பேனா? திரெளபதியை 
ராவணன்‌ தூக்கின மாதிரித்‌ தூக்கினேன்‌. அவள்‌ என்ன 
செய்தாள்‌ தெரியுமா ! குய்யோ முறையோ? என்ன கத்தி 
னாள்‌. நான்‌ அவள்‌ வாயைப்‌ பொத்தினேன்‌ ; உடனே 


அவள்‌ என்னிடமிருந்து திமிறிக்கொண்டு என்னை உதை 


| திரையில்‌ பாட்டுக்‌ குரல்‌ கேட்‌ 
கிறஅ.| 
பா: இரு; எங்கிருந்து பாட்டுக்‌ கூரல்‌? சகாரா ! யாரவன்‌ 
தெருவில்‌ பாடுவ........ ? பார்த்துவா ! 
[சகாரன்‌ போய்‌ ஒரு தபோதனமை 
இழுத்து வருறொன்‌] 


சகா: உம்‌.௮இப்போது பாடு! அரசா கேட்கட்டும்‌. 


காட்சி 7 2] 
தபோதனர்‌ (பாடல்‌) 
இவின க்‌ கடலில்‌ நீந்துவதாஸே 
சிறுமைகள்‌ சூழும்‌ மேன்மேலே ; 
பூவினை ஆளும்‌ புண்ணியம்‌ முடித்தால்‌ 
புன்மை சுமப்பாய்‌ சிர மேலே! 
பா: திறத்து! 


சகா: நிறுத்து! இவர்‌ யார்‌ தெரியுமா ? மாட்சிமை பொருக்‌ 
திய மகாராஜா பாலகர்‌ 1 இவர்‌ எதிரிலே நீ பாட்டுப்‌ 
பாடலாமா ! 

பா: பாதேடப் பயல்‌! ஏனடா! இந்த அரண்மனைப்‌ பக்கம்‌ 


மூச்சுக்கூட விடக்கூடாது என்பது உனக்குத்‌ தெரி 
யா ? 


தபோ: மூச்சு விடக்கூடாதா ? மூச்சுதான்‌ அப்பனே 
உலகத்தின்‌ மூலாதாரம்‌ / ஏன்‌ இனமார்திருக்கறொய ? 
இப்பவோ பின்னையோ ௪ற்அ கோத்திலோ... 

பா: என்னடா? 

தபோ: உனக்கு வீழ்ச்சி அப்பனே 1 தெளிவாகத்‌ தெரிய 
வேண்டுமா ? சொல்கிறேன்‌ கேள்‌ ! இந்த நாட்டில்‌ ஜன 
நாயக ஆட்சி ஏற்பட்டு ஆரியகன்‌ என்பவன்‌ அ. சசாளப்‌ 
போகிருன்‌. 

பா : (பதறி) எந்த ஆரியகன்‌ ? அந்த இடையனா 2 

தபோ : ஜாதி எதுவானால்‌ என்ன கொற்றவா ? நீதி 


வேண்டும்‌.... 


பா: மூடு வாயை ! ஆனமர்தமே! அனுப்பும்‌ விரை! 
ஆரியகனை உடனே சிறைப்படுத்த வேண்டும்‌... 


G இன்பப்‌ புரட்சி 
சகா : முதலில்‌ இந்தக்‌ தாடிப்பயலைத தளள வேண்டும்‌ 
உள்ளே ! 
ஆனந்‌ : ஆமாம்‌ ! அடேய்‌! யாரங்கே! 
சகா : பிடி! பிடி இவனை 1 
[வீரர்‌ வருவ கற்குள்‌ அவசி 
மறைந்து வீடுகிறார்‌ | 
சகா: அடேய்‌! அடேய்‌ ! ஓடி விட்டானே ! இதோ 
நானும்‌ ஓடுகிறேன்‌... (ஓடுறரென ) 


காட்‌ சி 2 


ராஜ வீதி:-சகாரனும்‌ ஒரு வழிப்‌ போக்கனும்‌ 

எதிர்‌ எதிரே வந்து முட்டிக கொள்ளுகின்‌ றனர்‌. 

சகா: யாரடா அவன ? ஞானையிலே தலையில்லாதவன்‌ 
போல முட்டிக்‌ கொளகிறாயே- முட்டாள்‌ ! 

வழிப்போக்கன்‌ : அமாம்‌ ஜயா! கான்‌ முட்டாளதான ! 
அதாவ அ இலக்கண விதிப்படி முட்டிக்கொளளும்‌ அள்‌ ! 

சகா: என்ன எண்ன ? அடேய்‌! என்னிடமா இலக்கணம்‌ 
பேசுகிறாய்‌ ? விநாயகர்‌ எழுதின சுருக்கெழுத்து முதல்‌ 
அதுமார்‌ கொளுத்தின சுட்டெழுதீது வரையில்‌ படித 
இருக்கிறேன்‌ தான்‌! அதிருக்கட்டும்‌ ; எஙகிருந்்‌ அ வரு 
இஞுய்‌ இவ்வளவு அவசரமாக ? 

வழிப்‌ : கானா? சாருதத்தர்‌ வீட்டிலிருக்கு வருகிறேன்‌. 


சகா : சாருதஜ்தன்‌ ? ஐ! அந்த தரித்திரப்‌ பயலா ? அவன்‌ 
விட்டிலே என்ன ? ஏதாவஅ பட்டினிப்‌ பண்டிகையா? 


காட்டு 3 7 


வழிப்‌ : சகாரா! அவர்‌ நிலைமை தரித்திரமாகி விட்டதே 
யன்றி அவர்‌ மனம்‌ தரித்திரம்‌ அடையவில்லை ; தெரிந்து 
கொள. 

சகா: ஓ அப்படியானால்‌ ஏதாவது இடைத்ததா 
தட்சிணை ? 

வழிப்‌ : கிடைக்கப்‌ போகிறது $ இன்றைக்கு மன்மதன்‌ 
பிறக்க நாள்‌ அல்லவா ? காமதேவன்‌ தோட்டத்திலே 
பூஜை செய்யச்‌ சாருதத்தரும்‌ வரப்‌ போகிறார்‌ ; அங்கே 
நான்‌ போனால்‌ கட்டாயம்‌ ஏதாவஅ கொடுப்பார்‌. 

சகா : ஓஒ! இன்றைக்கு மன்மதன்‌ பிறந்த நாளா ? மறந்தே 
போனேனே ! நான்‌ அங்கே போகவேண்டும்‌ ; விடு; வழி 
விடு. [ ஒடுகிருன்‌ | 


காடசி-— 3 
காமதேவன்‌ தோட்டம்‌ / . [காலம்‌ : மாலை 
[ உயரிய மேடையில்‌ மன்மத விக்கிரகம்‌ காணப்‌ 
படுகிறது ; ஆடவரும்‌ பெண்டிரும்‌ திரள்‌ திரளாக 
வந்து வணங்கிச்‌ செல்னெ்‌ மனர்‌. வசந்தசேனையும்‌ மத 
னிகையும்‌ பூஜைக்குரிய பொருள்களுடன்‌ வருறொர்‌ 
கள்‌; வசந்தசேனை பூஜை செய்து பாடுகிறாள்‌, / 
வசந்தசேனை : (பாட்டு) 
நீ யருன்‌ மாரா நிஜ உள்ளம்‌ 
பேரிருள்‌ மாயையில்‌ மனம்‌ உழலாமல்‌ (கி) 
தீயஎன்‌ குலத்தின்‌ தொழில்‌ வெறுத்திடவும்‌, 
சீரியன்‌ ஒருவன்‌ துணை மணந்திடவும்‌, 
பேயினைப்‌ போன்று பணங்‌ காவாமல்‌ 
பெண்மையைப்‌ போற்றிக்‌ கற்பனைக்‌ காக்கவும்‌ (தீ) 


ட இன்பப்‌ புசட்சி 

வசந்‌ : மதனிகே! இதோ பார்‌! என்‌ இடஅதோள்‌ 
அடிக்கிறது ! 

மதனிகை : மன்மத தேவன்‌ அருளம்மா! அவன்‌ மலர்க்‌ 
கணை தொடுக்கக்‌ காலம்‌ வந்ததாக்கும்‌ ! 

வசந்‌ : மதனிகே! உணராமல்‌ பேசுகிழுய ; மலாக்கணை 
என்‌ மனத்தை திண்டாதமடி ! இந்தத்‌ தாசிகளின்‌ தீவினை 
யால்‌ நான்‌ சிருஷ்டியையே வெறுக்கிறேன்‌. 


மத: தவறு அம்மணி! தாசித்‌ தொழிலை வெறுப்பது 
சரியே! ஆயின்‌ குலமடர்கதையாகி நல்லறம்‌ நடத்துவது 
தங்கள்‌ கடமை அம்மா ! 


வசந்‌ : [தொலைவில்‌ பார்தத] யாரடி அவர்‌ ? அதோ பார்‌! 

மத : [பார்த்து] ஓ, அவமேதான்‌ ! அவமேதான ! 

வசந்‌: யார்‌! 

மத : கண்ணால்‌ காண்பதற்கு முன்பாகவே பெயரைக்‌ 
கேட்டு அவர்‌ பேரில்‌ காதல்‌ கொண்டு விட்டீர்களே--- 
இன்னும்‌ தெரியவில்லையா? சாருதத்தர்‌ அம்மா! 


வசந்‌: (மகிழ்ந்த) என்ன ? அந்த உத்தமரா ! 

மத : ஒரு காலத்தில்‌ ! 

வசந்‌ : ஏன்‌ அப்படிச்‌ சொல்லுகிறாய்‌ ? அவர்‌ கருணை 
புத்தரின்‌ புகழையும்‌ தோற்கடிக்றெதே! 

மத : பணமில்லாதவரிடம்‌ கருணையிருந்து பயன்‌ இல்லை. 

வசந்‌ : பணம்‌ இல்லையா? வேண்டாமே! நட்பும்‌ தயையும்‌ 
கொடையும்‌ அவரை விட்டு எந்நாளும்‌ நீங்காச்‌ செல்வங்‌ 


கள்‌ $ அவை போதும்‌ ! அவருடைய நற்குணங்களைக்‌ 


காட்சி. 8 9 


கேட்டு நெடுநாட்களாக அவரைக்‌ காண வேண்டுமென்ற 
காத்திருக்கேன்‌ $ இன்றைக்குத்தான்‌ அந்தப்‌ பாக்கியம்‌ 
கிடைத்தத. இசகோ--இந்க மன்மத தேவன்‌ சந்நிதியில்‌ 
கூறுகிறேன்‌ ; என்‌ திரண்ட செல்வம்‌; என்‌ பேமழகு 3 
என்‌ உளளன்பு ; இவையாவும்‌ சாருதத்தருக்கே உரிமை ! 
இ௫ சத்தியம்‌ ! 
[சாருதத்தன்‌ பின்புறமாக வந்து 
மறைந்து கின்௮ வசந்தசேனையும்‌ 
மதனிகையும்‌ பேசுவதைக்‌ கேட்‌ 
டுக்‌ கொண்டிருக்றொன்‌ ] 
வசந்‌ : (சுற்றும்‌ பார்தத) எங்கடி அவர்‌ ? 
மது: கரணவில்லையே! காதல்‌ பேச்சு கண்ணை மறைத்து 
விட்டதே ! இங்கேயே இருங்கள்‌ ; நான்‌ போய்த்‌ தேடிப்‌ 
பார்க்கிறேன்‌. . (போகிறுள) 
சாருதத்தன்‌ : (வசந்தசேனையின்‌ எதிரில்‌ வந்து) வசந்த 
சேனே ! மறைந்து நின்ன அனைத்தையும்‌ கேட்டேன்‌) 
என்னை மன்னிப்பாயா ? 
வசந்‌ : (வணங்கி) நான்‌ மன்னிப்பதா ? அண்டவனை மன்‌ 
னிப்பது அடிமையா ? 
சாரு : நான்‌ ஏழை வசந்தசேனா! 
வசந்‌ : தங்கள உள்ளம்‌ ஏழ்மையானதல்ல; அது கடலை 
விட விசாலமான, ஸ்வாமீ! இச்சு அடியாள்‌ இனி எக்‌ 
நானும்‌ தங்கள்‌ உடைமை! ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
[காலைத்‌ தொட்டு வணஙகுகிறாள்‌ ; 
சகாரன்‌ வந்து மறைவில்‌ நின்று 


கவனிக்கிறான்‌ | 


10 இன்பப்‌ புரட்சி 


சாரு : வசந்தசேனே! (கைலாகு கொடுத்து எழுப்பி) 
எழுந்திரு; நான்‌ மகா பாக்கியசாலி!........ நம்‌ சந்திப்புக்‌ 
குக்‌ கா.ரணமாயிருந்‌ ௫ நம்மைப்‌ பிணைத்து வைத்த மன்‌ 
மக தேவனைப்‌ பாடித்‌ தொழுவோம்‌, வா! 


இருவரும்‌ : (பாட்டு) 
மன்மதனே! உனைப்‌ போல்‌ உபகாசி- இம்‌ 
மண்மேல்‌ ஒருவ ருண்டோ 
கன்‌ மர விலங்கும்‌ நன்மையில்‌ வாழ 
காதலை ஊட்டும்‌ சீ தரன்‌ மகனே...... த (மன) 
உன்‌ அருள்‌ இலையேல்‌ பொன்‌ பொருளாலே 
உலகில்‌ சுகமேது 
கன்னலும்‌ தேனும்‌ கலத்தது போலே 
கருத்து கலந்தோம்‌ உன்‌ கருணையினாலே (மன). 
சாரு : வசந்தசேனே! என்‌ வாழ்வை வளமாக்கிய 
இந்த நல்ல நாளை நான்‌ மறக்கவே மாட்டேன்‌. 


வசந்‌: அத்துடன்‌ இந்த வசந்தசேனையையும்‌ மறக்க 
வேண்டாம்‌. 

சாரு: உன்னை மறப்பதா? கனவிலும்‌ முடியாது !... 
சந்தியாகால மாகிறத$ பொய்‌ வருகிறேன்‌. 

வசந்‌: மீண்டும்‌ எப்பொழுஅ ? 

சாரு : காமதேவன்‌ கருணையினால்‌ விரைவில்‌ சந்திப்போம்‌. 

[போகிறான்‌ மதனிகை வருகிறாள்‌ | 

மத: இல்லவே இல்லை அம்மா! எங்கோ மாயமாகி 

விட்டார்‌; தேடித்‌ தேடிப்‌ பார்த்தேன்‌! காணவே இல்லை. 


வசந்‌: இல்லாத இடத்தில்‌ தேடினால்‌ எப்படிக்‌ காண 
மூடியும்‌? சரி! நாம்‌ போகலாமா ? 


காட்சி 2 11 


மத: ஆமாம்‌ அம்மா! இருட்டும்‌ சமயம்‌ ஆகிவிட்ட அ 
புறப்படுங்கள்‌. 

[பொகிறோகள்‌; மதனிகை தான்‌ 
கொண்டு வந்த புஷ்பக்‌ குடலையை: 
மறந்த அங்கேயே விட்டுச்‌ செல்‌. 
அருள்‌ ; அவர்கள்‌ போன பின்பு, 
சகாரன விடனுடன்‌ வருகிறேன்‌ ] 

சகா: அடேய்‌! கேட்டாயா? 
விடன்‌ : கேட்டேன்‌ ; பார்த்தேன்‌; அதனால்‌ உனக்‌. 
கென்ன? 
சகா : எனக்சென்னவா ? உம்‌....வா சீக்கரம்‌! அவளைப்‌: 
பிடிக்க வேண்டும்‌. 
விடன்‌ : பிடிப்பதா? வசந்தசேனையுடன்‌ தோழி ஒருத்தி 
இருக்கிறாளகெரியுமா ? 
சகா: அவளதானேெ-—மதனிகை ! இதோ பார்‌ ' புஷ்பக்‌ 
குடலை! மறந்து இங்கேயே வைத்துப்‌ போய்விட்டாள்‌ ! 
அசோ பார்‌! இனை எடுத்துப்‌ போக வச்அுகொண்டிருக்‌ 
கஇழுள்‌, வா வா! சீக்கரம்‌! போய்‌ வசந்தசேனையை 
மடக்க வேண்டும்‌. (இருவரும்‌ விபைநக்கு போகிறார்கள்‌ ). 
| அவர்கள்‌ போனபின்பு மதனிகை 
மெல்ல வந்‌ புஷ்பக்‌ குடலையை 
எடுக்கிறாள்‌ ; புகர்‌ மறைவிலிருக்‌ அ 
சர்விலகன்‌ கோன்றி மதனிகை 
யின்‌ கண்களைப்‌ பொத்துகிருன்‌ ; 
மகனிகை அவெனக்‌ கத்துஇருள்‌. 
சர்விலகன பயந்து விலகி நிற்‌ 
கிழுன்‌ ; மதனிகை அவனைப்‌ 
பார்தத மகிழ்ச்சி யுறுஇருள | 


12 இன்பப்‌ புரட்சி 


மத: ஆ! நீங்களா? பயந்து விட்டேனே! முனனெச்ச 
ரிக்கை இல்லாமல்‌ திடீரென வந்து கண்ணேப்‌ பொத்தி 

சர்‌ : கள்வன்‌ எச்சரித்து விட்டா வருவான்‌ ? 

மத: பொருளைக்‌ கவர்பவன்‌ அப்படி! உள்ளத்தைக்‌ 
கவாந்தவன அலல. 

சர்‌: கான்‌ இப்போது பொருளைக்‌ கவரவும்‌ தொடங்கி 
விட்டேன்‌ மதனிகே! 


மத: அப்படி யென்றால்‌ ? 


சர்‌: வேறென்ன? இன்னும்‌ இரண்டே நாளில்‌ உன்னை 
அழைத்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


மத: எப்படி முடியும்‌ ? நானோ வச௪ந்தசேனைக்கு அடிமை ! 
நீங்களோ ஏழைமைக்கு அடிமை ! உங்களால்‌ என்னை 
எப்ப்டி அமழைத்அக்கொள்ள முடியும்‌ ? வசர்தசேனேக்கு 
ஆயிரம்‌ பொன்‌ கொடுத்தால்‌ அல்லவோ எண்‌ அடிமைக்‌ 
தளை நீங்கும்‌! வறுமைக்கு வாழ்வையே உரிமையாக்கிய 
நீங்கள்‌ என்‌ சுதந்‌ இரத்தைப்‌ பற்றிக்‌ கனவிலாவது கருத 
முடியுமா ? 

சர்‌: (சிரித்த) மதனிகே! நான சொன்ன இன்னும்‌ 
புரியவில்லையா? சான்‌ இப்போது ஏழையல்ல ; பெரிய 
பணக்காரன்‌ ; ஊரார்‌ பொருள்‌ எல்லாம்‌ என்‌ பொருளே 
தான்‌! ஒரே வினாடியில்‌ லட்சம்‌ பொன்‌ வேண்டுமானாலும்‌ 
என்னால்‌ த.ர முடியும்‌ ! தெரிக்துகொள. 


மத: அப்படியா? உங்களுக்கு எப்பொழுது இவ்வளவு 
செல்வம்‌ வந்தன? 


காட்சி 3 72. 


சர்‌: கொஞ்ச நாட்களாகத்தான்‌ ! 

மத: ஏதாவது தொழில்‌ ஆரம்பித்திர்களா ? 

சர்‌: ஆமாம்‌; தொடங்கியதிலிருந்தெ நல்ல வருமானம்‌ !' 

மத: அவ்வளவு பணத்தையும்‌ இப்போது எங்கே வைத்‌ 
இருக்கி நீர்கள்‌ ? 

சா: அவரவர்‌ வீடுகளில்‌! சேவை ஏற்பட்டால்‌, அவர்கள்‌ 
அதுமதியில்லாமலேயே எடுத்அ வருவேன்‌. 

மத: அகா! ௮௫ என்ன வியாபாரமோ? 


சா: முதலில்லாத வியாபாரம்‌ | அதாவஅ-து...ருட்‌..... 
டுதீ....தொ....மில்‌ ! 

மத: (பததி) ஆ-திருடுவதா ! 

சா ; என பயப்படுகிருய்‌ ? மற்றவர்‌ திருவெதற்கும்‌ நான்‌ 
களவாடுவதறகும்‌ மிகுக்த வித்தியாசம்‌ உண்டு, 

மத: (கோபமாக) போதும்‌! களவாடுவ தில்‌ வித்தியாச 
மும்‌ வேதாந்தமும்‌ வேறு? ஐயோ! வேண்டாம்‌! அதை 
மறக விடுங்கள்‌ 1 

சர்‌ : மதனிகே! பதற்றமில்லாமல்‌ கேள்‌ ! திருடும்‌ தொழில்‌ 
எனக்கு நிரந்தரமான உத்தியோகம்‌ அகிவிடாஅ. 
உன்னை அடைவதற்காக மட்டுமே நான்‌ அதை அசிரயித்‌: 
தருக்கறேன்‌ ; மேலும்‌, எப்படித்‌ தெரியுமா? நான்‌ 
படித்தவன்‌ அல்லவா ? அதலால்‌, சாரஸ்திரோக்கமாகத்‌ 
தான்‌ திருடுவேன்‌. 


மத: ஆ! களவு புரிய சாஸ்திரம்‌ வேறு இருக்கிறதா! 

சர்‌ : சந்தேகமென்ன ? அதனை முழுமையும்‌ கற்று 
உணாச்து அதன்படியே நடக்கும்‌ ஈல்ல திருடன்‌ நான்‌! 
பயந்தவனிடத்தில்‌ போகமாட்டேன்‌ ; அங்குகிறவனை த்‌ 


14 இன்பப்‌ புரட்சி 


தொந்தரவு செய்யமாட்டேன்‌ ; குருவை மறக்கமாட்‌ 
டேன்‌ ; மந்திரத்தை விடமாட்டேன்‌ ; பொதுவாக இந்தத்‌ 
தொழிலை மனிதர்‌ தாழ்வாகப்‌ பேசுவர்‌ ; அனால்‌ உண்மை 
யில்‌ இத தாழ்வானதல்ல ; ஈம்பினவர்கள வஞ்சித்து 
அவமானம்‌ செய்வதுதான்‌ தாழ்வு ! திக்கு! அது வீர 
மல்ல !........ இருவது இகமை ஏறபகாயினும்‌ அது சுதந்‌ 
இரத தொழில்‌ ; பிறருக்குக்‌ கைகட்டி நிற்க வேண்டிய 
தில்லை. அதிகம்‌ சொல்வானேன்‌ ! இளம்‌ பஞ்ச பாண்ட 
வரைக்‌ கொல்வதற்காக அசுவத்தாமா இதே வழியைத்‌ 
தான்‌ பின பற்றினான்‌. 

மத: தொழிலைவிட அதன்‌ புகழ்‌ நனருயிருக்கிறத! 
ஆனால்‌ யாராவது பார்த்துவிட்டால்‌ ? பிடிஅஅுக்‌ 
கொண்டால்‌ ? 

சர்‌ : யாமை ? என்னையா ? இந்தச்‌ சர்விலகனையா பிடிக்க 
முடியும்‌ ? மதனிகே ! இவ்வளவுதானா நீ என்னை அறிக 
கொண்டது ? நான்‌ எப்போப்பட்டவன்‌ தெெரியுமா ? 
மெதுவாக நடப்பதில்‌ பூனை ; ஓடுவ தில்‌ மான்‌; விட்டி. 
லுள்ள பொருள்களை அறிவதில்‌ கழுகு; ஒருவன்‌ தூங்கி 
னாலும்‌ சரி, விழித்திருந்தாலும்‌ சரி--- அவனுடைய 
மனத்தை அறிவதில்‌ தாய்‌ ; ஊர்ந்த செல்வதில்‌ பாம்பு ்‌ 
உருவம்‌ மாஅவதில்‌ மாயை ; இரவிலே தீபம்‌; பூமியில்‌ 
குதிரை ; தேச பாஷைகள்‌ பேசுவதில்‌ வாக்தேவி; நீரில்‌ 
படகு $; போக்கில்‌ பாம்பு 3 நிலைததிருப்பதில்‌ மயில்‌; 
பறப்பதில்‌ கருடன்‌ ; தமையை ஆராய்வதில்‌ முயல்‌ ; பிடிப்‌ 
பில்‌ செக்காய்‌ ; குகையில்‌ சிங்கம்‌. தெரிந்ததா ?,...கண்ணே! 
மதனிகே! உன்பேரில்‌ ஏற்பட்ட காதல்‌ உன்னை அடை 
வதற்காக_—-உன்‌ அடிமைத்‌ தன த்தை நீக்குவதற்காக 


என்னை இந்தத்‌ தொழிலில்‌ இறக்கிவிட்ட அ. 


காட்சி 4 15 


மத : ஐயோ! அநியாயமே! எனக்காக இந்தத்‌ தவறான 
வழியில்‌ இறங்கி விட்டீர்களே !.... ஆனால .... இதனாலாவ அ 
எனக்கு விடு தலை கிடைக்குமா ய்‌ 


சர்‌ : இன்னுமா சந்தேசம்‌? இந்தச்‌ சாவிலகன்‌ நம்பினவர்‌ 
கணை ஒரு போதும்‌ சைவிடமாட்டான்‌ : கவலையே 
வேண்டாம. 


மத : நல்லன ; கான்‌ போய்‌ வருகிறேன்‌ ; வசர்தசேனை 
சென்ற வெகுநேரம்‌ அகிவிட்ட அ. 
சர்‌: சரி போ! கான்‌ இன்னும்‌ இரண்டே நாட்களில்‌ 
பண தீதொடு வருகிறேன்‌. 
[போகிறார்கள்‌ | 


காட்சி 4 


பாஜவீதி :--ஒருபு றத்திலிருக்து மைத்திரேயனும்‌, 

மற்றொரு பக்கம்‌ ஓர்‌ அ௮ந்தணனும்‌ வந்து சந்திக்‌ 
கிறீர்கள்‌. | 

அந்தணன்‌ : சுவாமி! எங்கள்‌ அகத்தில்‌ இன்ன ஒரு 
விசேஷம்‌ ! தாங்கள்‌ வர்து கிருபை செய்யணும்‌. 

மைத்திரேயன்‌ : மன்னிக்க வேண்டும்‌. எனக்கு வேன 
ஒரு அவசர ஜோலி இருக்கிறது, வென யாரையாவது 
பார்த்துக்‌ கொள்ளு*்கள. 

அந்‌: அட மனுஷா! (கையைக்‌ காட்டி) தக்ூதிணைகூட 
உண்டு ஐயா ! 

மைத்‌ : சந்தோஷம்‌! நான்‌ தான்‌ சொல்லி விட்டேனே! 

அந்‌: சரி! உமக்கு யோகமில்லை ; யரமையாவஅ செடிப்‌ 
பிடிக்கிேேன்‌. | போனான்‌ | 


16 இன்பப்‌ புரட்சி 


மைத்‌ : (வருத்தத்தோடு) ஐயோ ! கஷ்டம்‌ ! அன்னியன்‌ 
வீட்டில்‌ போய்ச்‌ சாப்பிட வேண்டிய கதி எனக்குக்கூட 
ஏற்பட்டு விட்டசே! கான்‌ என்ன--லேசுப்பட்டவனா? 
கோடீசுவ.ரப்‌ பிரபுவாக இருந்த சாருதத்தரின்‌ உயிர்த்‌ 
கோமன்‌ அல்லவா? அந்த வள்ளல்‌ வீட்டின்‌ மடைப்‌ 
பள்ளியிலே நுழைந்தால்‌ அடாடாடா-கமகமவென்று 
எத்தனை வித பட்சணங்கள்‌ எவ்வளவு பழ திணிசுகள்‌ 
எல்லாவற்றையும்‌, காணாதனைக்‌ கண்டவன்‌ போல 
அவசரப்படுவேனா? ஊஹும்‌! ஓவவொன்முக எடுது, 
நாறு தூரிகை வைத்துக்‌ கொண்டிருக்கிற இத்திரக்‌ 
காரன்‌ மாதிரி தொட்டுத்‌ கொட்டுச்‌ சுவைப்பேன்‌ ! அப்‌ 
புறம்‌ கோயில்‌ காளையைப்‌ போல ஆர அமர அசை 
போடுவேன்‌! அப்படிப்பட்ட நான-— இன்றைக்கு, எவன்‌ 
வீட்டிலே நல்ல சாப்பாடு கிடைக்கும்‌ என்னு கழுகு 
மாதிரி பார்த்திருக்க வேண்டிய கஷ்ட காலம்‌ வாய்த்து 
விட்டதே! 


(கினைவிற்கு வந்த) அடடா! விஷயத்தை மறந்து 
விட்டேனே! 


(ஒரு சால்வையை எடுத்துப்‌ பிரித்து) இந்தச்‌ சால்வையைச்‌ 
சாருதத்தரிடத்திலே சேர்ப்பிக்கும்படி ஜீரணவிருத்தன்‌ 


[போகிறுன்‌; அதற்குள்‌, மற்றொரு 
புறமாக வசந்தசேனையும்‌, அவ 
னை தீ அரஜ்திக்கொண்டு ௪காரனும்‌ 
விடனும்‌ ஓடி வருரொர்கள்‌] 


காட்டு 4 17 


சகா: பிடி! பிடி! 
|ஒருபறம்‌ சகாரனும்‌ மறுபக்கம்‌ 
விடனும்‌ வசந்தசெனையை மறி தீத 
நிற்கின்றனர்‌. ] 
விடன்‌ : (பொட்டு) 
வேடன்‌ தொடர்‌ மானைப்‌ போல 
ஓடும்‌ பேண்ணே நில்லு... 
பாடகம்‌ இரங்க வீணாய்ப்‌ 
பதற்றம்‌ ஏனோ சொல்லு... 
சகா : 
தீயிலிட்ட இறைச்டி போலே 
இளு இளுக்கும்‌ தெஞ்சம்‌... 
பாயும்‌ இந்த மோகத்தாலே..."” 
(விடனைப்‌ பார்தத) அடேய்‌! பாட்டு வசலியே! அப்புறம்‌ 


என்னடா 7 
விடன்‌ : அப்புறமா ? 


(பாட்டு) 
“பாயும்‌ இந்த மோகத்தாலே 
நாய்‌ போல்‌ வந்தோம்‌ கெஞ்சி?” 
(வசந்தசேனையை அணுக) 
வசர்தகசேனே ! விணாச ஏன்‌ ஓடுகிறாய்‌? நாங்கள்‌ முயலைக்‌ 
கூடப்‌ பிடித்து விடுவோமே; உன்னைப்‌ பிடிக்கமாட்‌ 
டேரமா? 
சகா: வசச்கசேனே ! ராமனைப்‌ பார்த்து திரெளபதி 
ஓடின மாதிரி நீ ஓடினால்‌_—ஹ மார்‌ சுபத்திரையைக்‌ 
தூக்கியதுபோல, உன்னைத்‌ அச்கிக்கொண்டு' போய்‌ 
விடுவேன்‌. 
2 


18 இன்பப்‌ புரட்டு 

வசந்‌: (கூவுகிறாள்‌) ஆ! மாலதி! மல்லிகா! கோகிலா! 

சகா : (யாரோ வருவதாக எண்ணிப்‌ பயக்‌) அடேய்‌ ! 
மனுஷண்டா ! மணுஷ்ண்டா! [ஒட யத்தனிக்கிறான்‌ | 

விட: (சகாரனைத்‌ தடுக்‌) சும்மா இருடா! (தன்‌ கோழி 
கணைக்‌ கூப்பிடுகிறாள்‌) 

சகா : (தைரியமாக) ஓ! “தோழிகள்‌?” அதாவது பெண்‌ 
களதானே? நூறு ஸ்த்ரீகள்‌ வரட்டுண்டா ! இர்‌ தச்‌ 
சூரனை ஏன்ன செய்ய முடியும்‌, பார்க்கிறேன்‌! 

வசந்‌ : ஐயோ ! தோழிகளைக்கூடக்‌ காணோமே ! 

| யோகிக்கிருள்‌ ] 

விட : சகாரா! இப்போது என்ன செய்யப்‌ போகிறாய்‌ ? 

சகா: ஈசான தானே! அச்சாதனனைப்போல இவளை இழுத்‌ 
அச்‌ செல்லப்‌ போகிறேன்‌. 

வசந்‌ : ஐயோ! நான்‌ அபலையல்லவா ? 

விடன்‌ : அதனால்தான்‌ இன்னும்‌ உயிரோடு இருக்கிுய்‌, 

வசந்‌ : உங்களுக்கு என்ன வேண்டும்‌ ? என்‌ ஆப.ர 
ணஙகளா ? 

விடன்‌ : சேனே! அழகிய கொடியிலிருக்து மலர்களை 
யாராவது பறிப்பார்களா? 

வசந்‌: பின்‌ எதற்காக என்னை... 

விடன்‌, சகாரன்‌ : இன்னும்‌ புரியவில்லையா ? 

[ஜாடை காட்டுகிறார்கள்‌ ] 

வசந்‌ :- புரிச்சதையா! ஒருவரை நேூப்பது குணங்களால்‌ 
அன்றி, பலாத்காரத்தால்‌ அல்லவே ! உங்களுக்குத்‌ 
தெரியாதா ? 


காட்டு 4 19 


சகா : தெரியும்‌ தெரியும்‌ ; (விடனைப்‌ பார்த்து) அடேய்‌! 
உனக்கும்‌ தெரியுமல்லவா ₹ இவள்‌ சாருதத்தனைக்‌ காத 
லிக்கிறுள, 
விட : மிகப்‌ பொருத்தம்‌! ரத்தினத்தை ரச்தினச்சகானே 
சேரும்‌! 
சகா: அந்தன்‌ சாருதத்தன்‌ எம்கே வூக்கிறுன்‌ தெறி 
யுமா ? இகோ! இடு பக்கம்‌ இருக்கிறது அவன்‌ வீடு! 
வசந்‌: (மகிழ்ச்ச்யோடு) ஆ? இங்கேயா அவர்‌ வீடு? 
விட : ஆமாம்‌! இடஅபுறமாசப்‌ போய்‌, கொஞ்சம்‌ திரும்‌ 
பினால்‌ சாருதத்தன விடு, 
சகா : அடேய்‌! இவளை அங்கே போகவிடாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்‌. 
[விடன்‌ வசம்‌ தசேனையை ஓடிவிடும்‌ 
படி சமிக்ஞை செய்கிறுன்‌; அவள்‌ 
தப்பிப்‌ போய்‌ விடுகிருள்‌, நன்றாக 
இருட்டி விடுறெ.அ] 
விட : சரி! வசரந்தசேனே ! நீ போ பார்க்கலாம்‌ | 
சகா: என்னடா! நீ மட்டும்‌ தனியாகப்‌ பேசிக்‌ கொண் 
டி. ருக்கிழுய்‌ ? 
[பாப்மப்புறுது அருகில்‌ வந்து 
பார்‌த்து] 
அவள எங்கே ? 
விட : அவள எங்கே? நீதான்‌ சொல்லேன்‌ ! 
சகா: அடேய்‌! அவள்‌ ஓடி.விடுவாள்‌ என்ன உன்னைப்‌ 
பார்க்கக்‌ கொள்ளச்‌ சொல்லவில்லை ? 


20 இன்பப்‌ புரட்சி 

விட : சொன்னாய்‌ ; கான்‌ பார்க்கக்‌ கொண்டுதானே 
இருந்தென்‌ ! 

சகா: அப்படியானால்‌ கேடு ! தேடு! 

விட : உம்தேடு! நீ ௮வள்‌ போகாத பக்கம்‌ தேடு; சான்‌ 
போன பக்கம்‌ தேடுகிறேன்‌. 


[இருவரும்‌ இபண்டு திசைகளில்‌ 
போகிறார்கள்‌ | 


காடசி—5 
[சாருதத்தன்‌ வீடு ; சாருதத்தன்‌ ஜபம்‌ செய்து 
கொண்டு உட்கார்ட்திருக கிறான்‌ ; மைத்திரேயன்‌ சால்‌ 
வையுடன்‌ வருகிறான்‌; இருட்டும்‌ சமயம்‌ / 
மைத்திரேயன்‌ : மங்களம்‌ உண்டாகுக | 
சாரு: சர்வ கால மைத்திமேய! வா! உட்காரு ! 
மைத்‌ : (உட்கார்ந்‌) சாருதத்தா ! ஜீரணவிருத்தன்‌ இக்‌ 
தச்‌ சால்வையை உன்னிடம்‌ கொடுக்கச்‌ சொன்னான்‌; 
இந்தா! இதோ பார்‌! அடையாளமாக இதில்‌ வீசும்‌ ஜாதி 
புஷ்பத்துன்‌ நறுமண த்தை ! 
[சாருகத்தன்‌ சால்வையை வாங்கிப்‌ 
பார்த்து யோசிக்கிறான்‌ | 
மைத்‌ : என்னப்பா யொ௫க்கிொய ? 
சாரு : வேறொன்றுமில்லை ; விளக்கின்‌ அருமை இருட்‌ 
டிலே தெரிவதுபோல, சுகத்தின்‌ அருமை அக்கங்களை 
அஅபவிக்கும்போஅதான்‌ நன்றாகத்‌ தெரிகிறது ! முத 
லில்‌ பணக்காரனாக இருக்‌ பிறகு தரித்திரன்‌ ஆகிவிட 
டால்‌, அவன்‌ இகுந்தும்‌ இறந்தவனே தான ! 


காட்சி 5 ail 


மைத்‌ : சாருதத்தா! உன்னை ஒன்ற கேட்கிறேன்‌; மனித 
னுக்கு வறுமை பெரிதா ? மாணம்‌ பெரிதா ? 

சாரு : பெரியது வறுமைதான்‌ ! வறுமைக்குப்‌ பலியா 
வதைவிட ம. ரணத்துக்கு இறையாவதே ஈல்லதஅ! ஏன 
தெரியுமா! மரணம்‌ என்பது அற்பக்‌ கிலேசம்தான்‌ 1 
வறுமையோ ஓயாத தொல்லையப்பா! 

மைத்‌ : சாருததீதா! கலைகளை இழந்த சந்திரனைப்போல, 
உன்‌ ஏழ்மை நிலையும்‌ உனக்கு ஒரு வகையில்‌ அழகையே 
கொடுக்கிற அ. வீணாக வருந்தாதே! 

சாரு: மைத்தியேயா ! கான்‌ வேன எதற்காகவும்‌ வருந்த 
வில்லை ; முன்பெல்லாம்‌ அதிதிகளும்‌ யாசகர்சளும்‌ திரள்‌ 
திரளாகக்‌ தேடி வந்த இந்த இல்லம்‌, இப்பொழு அ....... : 

மைத்‌ : அவர்கள்‌ "க்கிறார்கள்‌ ; ஆட்டிடையன்‌ பசுமை 
யைத்‌ தேடிச்‌ செல்வதைப்போல, அவர்கள்‌ பசையைத்‌ 


தேடிச்‌ செல்பவர்கள்‌. 


சாரு : அதைததான்‌ சொல்கிறேன்‌; பணம்‌, அவனவன்‌ 
புண்ணிய பாவங்களுக்குத்‌ தக்கபடி வரும்‌ ; போகும்‌! 
ஆனால்‌, நன்றியும்‌, சட்பும்‌ கூடவா அப்படி ? ஒருவனிடம்‌ 
பணம்‌ அற்றுப்‌ போனவுடனே அவனை மறந்தே விடு 
கிராகளே லர்‌ ! இவற்றையெல்லாம்‌ ஆலோடிக்கும்‌ 
போது அன்பங்களுக்கு மூலகாரணம்‌ தரித்திரந்தான்‌ 
என்பது நன்றாகத்‌ தெரிகிற தல்லவா ? 

மைத்‌ : போதுமப்பா! போன பணத்தைப்‌ பற்றிப்‌ 
புலம்பாதே! 


வறுமை வந்தவிட்டால்‌ கூடவே கவலையும்‌ வரும்‌; 


இன்பப்‌ புரட்சி 


அதனை அவமானம்‌ தொடரும்‌; நண்பர்களுக்கு வெஅப்‌: 
புத்‌ தோன்றும்‌; மனைவியும்‌ மதிக்கமாட்டாள்‌. இவ்வள 
வையும்‌ எண்ணும்போது என்‌ கெஞ்சம்‌ குமுதுகிறது.... 
ம்‌...ம்‌... (அன்னத்தை எடுக்கு) இந்தா மைத்தியேயா! 
இர்ச அன்னம்‌ சேவகைகளுக்கு நிவேதனம்‌ செய்தது; 
கொண்டுபோய்‌ நாற்சம்‌ தியில்‌ போட்டு வா! 


மைத்‌ : நான போட மாட்டேன்‌; இந்தத்‌ தெய்வங்களுக்‌ 


குப்‌ போட்டால்‌ என்ன, போடா விட்டால்‌ என்ன? நீ 
இப்படியெல்லாம்‌ பூஜை செய்ததற்கு என்ன பலன்‌ கண்‌ 


டாய? இந்தத்‌ தரித்திரம்தான்‌ ! 


சாரு : பூஜைக்கும்‌ வறுமைக்கும்‌ சம்பந்தமில்லை; நம்‌ கட 


மையை நாம்‌ செய்தே அகவேண்டும்‌ ; இந்தா ! பலியை 
எடுக்‌ அப்‌ போ ! 

மைத்‌ : இன்னும்‌ ஒன்று சாருதத்தா! பலியைக்‌ கொண்டு 
போகையில்‌ நானே பலியாகி விடுவேனோ என்று 1ம்‌ 
கிறேன்‌; ஏனென்றால்‌, இத மையிருட்டு வேளை; தாகெள, 
ராஜ இ௫சேகிகர்‌ மூசலியோர்‌ ஆட்களைப்‌ பிடிக்கக்‌ காத்து 
நிற்கும்‌ சமயம்‌; கான்‌ தெருவிலே போகும்போனணு அவா 
கள்‌ என்னைப்‌ பார்தி துவிட்டால்‌--தவளையைக்‌ தேடி. 
வச்ச பாம்புக்கு எலி கிடைத்தஅபோல்‌ ஆஇவிடும்‌; தவிர, 
நான்‌ எந்தக்‌ காரியத்திற்குப்‌ போனாலும்‌ அது விபரீத 
மாகவே முடிகிறது. ஆகையால்‌ நீயே போய்‌ இந்த அன 
னத்சனைப்‌ போட்டு வா! அதுதான்‌ சரி. 

சாரு : எனக்கு இன்னும்‌ ஜபம்‌ முடியவில்லையே; அதனால்‌: 
தான்‌ உன்னைப்‌ போகச்‌ சொல்லுகிறேன்‌. 


மைத்‌ : சரி, போகிறேன்‌ ; அனால்‌ இந்த ரதனிகையும்‌, 


என்னுடன்‌ வரவேண்டும்‌. 


காட்சி 5 வயி 


சாரு: அதற்கென்ன, அனுப்புகிறேன்‌ ! ரசனிகே! 
சதனிகே ! 
திரையில்‌ ரதனிகையின்‌ குரல்‌: இதோ வந்தேன்‌ ! 
சாரு : ஒரு விளக்கை எடுத்த வா! 
[சதனிகை ஒரு விளக்குடன்‌ வரு 
கிறாள்‌ | 
சாரு : ரதனிகே ! அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு 
மைத்திசேயனுடன்‌ போ ! அவன்‌ இக்தப்‌ பலியைத்‌ 
தெருவில்‌ போட்டு வரட்டும்‌ ! 
ரதனிகை : அப்படியே! 
[மைத்‌ திமேயன்‌ பலியை வாங்கிக்‌ 
கொண்டு ரதனிகையுடன்‌ கதவரு 
கில்‌ வருகிறுன்‌; பலியை ரதனிகை 
மிடம்‌ நீட்டெிரொுன்‌ | 
மைத்‌ : ரதனிகே! இந்தப்‌ பலியை வைத்துக்கொள்‌; நான்‌ 
கதவைத்‌ திறக்கிறேன்‌. 
[பலியை ரகனிகையிடம்‌ தந்து, 
கதவைத்‌ திறக்கிறான்‌ ; வசந்த 
சேனை ரகணிகையின்‌ கையிலுள்ள 
விளக்கை ஊதி அணைத்துவிட்டு 
உள்ளே அழை னுள்‌ ] 
சாரு : என்ன மைதீதிமெயொ? ஏன்‌ விளக்கு அணைக்‌ ஆ 
விட்ட த? 
மைத்‌ : கதவைத்‌ திறந்ததும்‌ காற்று புகுந்தது; விளக்கு 
அணையாமல்‌ இருக்குமா ? சதனிகே! ஏன்‌ நிற்கிறாய்‌ ? 


பெண்‌ பிள்ளைக்குப்‌ பயமென்ன ? சும்மா வாசலுக்குப்‌ 


24 இன்பப்‌ புரட்சி 


போ! கான்‌ போய்‌ வேறொரு விளக்கை ஏற்றி வரு 
கிறேன்‌. 
[மைக்தமேயன்‌ வீட்டின்‌ உட்புறம்‌ 
செல்கிறான்‌; சசனணிகை பலியை 
ஏந்திச்‌ தெருவுக்குப்‌ போகிறாள்‌ | 


காட்சி 6 
[சாருதத்தன்‌ வீட்டை யொட்டின வீதி; இருள்‌ 

கவிந்த நேரம்‌ ; சகாரனும்‌ விடனும்‌ வருொர்கள்‌ ] 

விடன்‌ : சகாரா! என்ன இடீரென்று கண்களை இருள்‌ 
மூடிவிட்டது? ஆகாயத்தைப்‌ பார்‌. மழை வரும்போ 
லவிருக்கிற ௮. 

சகா: ஆகாயத்தைப்‌ பார்த்தால்‌ மழைதான்‌ வரும்‌! 
வசந்தசேனை வருவாளா? இரு; கஈன்றாகத்‌ தேடிப்‌ பார்க்‌ 
கிறேன்‌. 

விடன்‌ : சகாரா! அவள்‌ இருக்கும்‌ இடத்தைச்‌ லை 
அடையாளங்களால்‌ தெரிக்அகொள்ளலாமே ! 

சகர : அடையாளமா,--- என்ன ? 

விடன்‌ : ஆபரணங்களின்‌ ஒசை “கல்‌ கல்‌” என்னு சழும்‌ ; 
புஷ்பங்களின்‌ ஈனமணம்‌ *கம்‌' என்னு வீசும்‌. 

சகா : (கவனித்‌) இருடா, இருடா! அதோ! மாலையின்‌ 
வாசனை நன்ஞுகக்‌ காஅக்குக்‌ கேட்கிறது; அனால்‌, 
இருட்டு வசு மூக்கை அடை ததக்கொண்டு விட்டதே! 
அதனால்‌ ஆபரணங்களின்‌ ஓசையை அறிய முடியவில்‌ 
லையே! இரு; இரு; அதோ, மெல்ல ஈடந்து வருகிறாள்‌. 

[பலியைப்‌ போட ரதகனிகை வரு 
இருள்‌; சகாரன்‌ பாய்க்கு அவளைப்‌ 


பிடித்னக்கொள்ளுகிறான்‌ | 


காட்டு 6 0212] 


சகா: பிடித்து விட்டேன்‌! பிடித்து விட்டேன்‌ ! சாணக்‌ 
கியன்‌ தமெளபதியைப்‌ பிடித்தமாதிரி பிடிச்துவிட்டேண்‌ 
டோய்‌! ஆ! கிடைத்தாள்‌ ! இவள்‌ கூக்கலை...... ர 

ரத. ஐயையோ! யார்‌? யாரது? இது என்ன அநியாயம்‌ ! 
மைத்திசேயே ! மைத்திரேயமரே ! 


விட : சகாரா! குரலைக்‌ கேட்டால்‌ வேறொருத்திபோல்‌ 
சேோகோன்றுகிறதேத ! 

சகா : சும்மா இருடா ! பாலுக்குக்‌ கத்துகிற பூனைமாதிரி ; 
வசந்தசேனை தன்‌ குரலைப்‌ பலவிதமாக மாற்றிக்கொள்‌ 
வாள ; பயர்துடாதே! 

ரத: ஆ! ஐயோ! மைத்திரேயரே! மைகதக்திரேயரே! 

மைத்‌ : ( ஒரு விளக்கை ஏர்திய வண்ணம்‌ கதவைத்‌ 
இறந்துகொண்டு வருகிறான்‌) என்ன, என்ன சதனிகே ! 
ஏன இந்த விளக்குக்கூட த்‌ துடிக்கிற து ? 

சகா : (பயந்த) அடேய்‌! மனுஷண்டோய்‌ ! மனுஷண்‌ 
டோய்‌ ! 

| சதனிகையை விட்டு விடுகிருன்‌ | 

ரத: மைத்திமேயமே ! வாரும்‌! வாரும்‌! இவன்‌ செய்யும்‌ 
அக்கி.ரமத்தைப்‌ பாரும்‌ ! 

மைத்‌ : ஏழையாய்விட்டவன்‌ வீட்டிலே எல்லோரும்‌ 
அழைத்‌ அக்கிரமம்‌ செய்வதா நில்‌! விலகி நில்‌! 
காய்க்குக்‌ கூடத்‌ தன்‌ வீட்டில்‌ வீரம்‌ அதிகம்‌; தெரிந்து 
கொள ! ஏதாவது செய்காயோ, உன்‌ மண்டையை 
உடை க௮ விடுவேன்‌ !....ரதனிகே ! வா உள்ளே! 

விட : மன்னிக்க வேண்டும்‌ ஐயா! இருட்டிலே அள்‌ 


மாழுட்டம்‌ ஈடக் அவிட்ட அ, 


20. இன் பப்‌ புரட்டி 

மைத்‌ : மானுண்டா மானும்‌; பணமில்லாதவனைப்‌ பார்த்‌ 
தால்‌ ஆளும்‌ மானம்‌; அறிவுப்‌ கூட மானும்‌. 

சகா: இதைக்‌ கேள்‌! நாங்கள்‌ தேடி வந்தது ஒருத்தியை ! 

விட : ஆனால்‌, பிடித்தது வேன ஒருத்தியை! 

மைத்‌ : யாரைக்‌ தேடி வந்தீர்கள்‌ ? 

சகா: (விடனைப்‌ பார்த்து) நீ சொல்லு! 

விட : அவள்‌ இவள்‌ அல்ல; இன்னொருத்தி. (மைத்தி 
பெயனின காலில்‌ விழும்‌ ன) தயவு செய்து இந்தச்‌ செய்தி 
யைச்‌ சாருதத் கீரிடம்‌ சொல்லா தாகள்‌, 

மைத்‌: உண்மைதான்‌! ஏற்கெனவே அவர்‌ மனம்‌ 
அமைதியின்றி இருக்கிறது; இதைக்‌ கேட்டால்‌ மிகவும்‌ 
வருக்துவார்‌. சகனிசே! நீயும்‌ சொல்லாதே! வா! 

|[மைத்தமேயேனும்‌ சகணிகையும்‌. 
உள்ளே போகிருர்கள்‌ | 

சகா: அடேய்‌! நீ ஏன்‌ அவன்‌ காலில்‌ விழுந்தாய்‌ ? 

விட : பயத்தினால்‌ கான்‌ ! 

சகர ; யாரிடத்தில்‌? 

விட : சாருதத்தரின்‌ மறகுணங்களிடத்தில்‌ ! 

சகா: ௪! அந்தத்‌ தரிததிரப்‌ பயலைப்‌ புகமாதே ! ஒரு. 
வேலா சோற்அக்குக்கூட அவனுக்கு வழி இல்லை. 


விட : அவர்‌ அப்படி ஆகிய, நம்மைப்‌ போன்றவர்‌ 
களாலேதான்‌; கோடை காலத்தில்‌ எல்லோருக்கும்‌ ஜலம்‌ 
அளித குளம்‌ வறண்டு விட்ட தப்பா ! 

சகா: பேசாதே! அவனுக்கென்ன அவ்வளவு பெருமை ? 
அவன்‌ யார? என்னப்‌ போல சூனா? மாகையின்‌ பிள்ளா 


காட்சி 6 1-௭ 


சாவணனா? அல்லன குந்திக்கும்‌ ராமனுக்கும்‌ பிறந்த 
அசுவத்தாமனா ? 


விட : போடா முட்டாள்‌! சாருதத்கர்‌ எப்பேர்ப்பட்ட 
வா தெரியுமா? தினர்களின்‌ கற்பகக்‌ தரு; கல்விக்ளுக்‌: 
கண்ணாடி. ; ஒழுக்கத்துக்கு உரைகல்‌ ; இந்த உலகில்‌ 
அவா ஒருவாதாம்‌ பெருமையை உரிமையாக்கிக்கொண்டு: 
வாழும்‌ உதீதமா. சரி, வா! போவோம்‌! 


சகா : போவதா ? வ௫ந்தசேனை ? 


விட : அவள்‌ இனி ெைக்க மாட்டாள்‌ ! 
சகா : எங்குப்‌ போயிருப்பாள ? 


விட: இத தெரியாதா! சாருதத்தர்‌ வீட்டில்‌ நுழைந்து 
மகிழ்ச்சியுடன்‌ பேசிக்கொண்டி ருப்பாள்‌. 


சகா : அப்படியா? அடேய்‌ சாருதத்தா ! வசக்தசேனையை . 
நீ என்‌ கையில்‌ ஒப்புவிக்காவிட்டால்‌, அப்புறம்‌ நீ படும்‌ 
பாட்டைப்‌ பார்‌! (விடனை நொக்கி) சரி, இனி நாம்‌ 
போவோம்‌ ! 

விட : இந்தா வாள்‌ ! (வாளைக்‌ கொடுக்கிறான்‌). 

சகா : நீயேவைத்துக்கொள்‌: 


விட : இல்லை, நீதான்‌! 


சகா: சரி, கொடு! 
[வான வாங்கித்‌ தலை£ழாகப்‌ பிடிது 
அக்கொண்டு ஓடுகிறான்‌ | 


காட்சி 7 


[சாருதத்தன்‌ வீடு; சாருதத்தனும்‌ வசந்தசேனை 
ம்ம்‌ பேசிக்கொண்டி ருக்கிறார்கள்‌ ] 
சாரு : நீ என்னை மன்னிக்க வேண்டும்‌! 
வசந்‌ : எதற்காக? 


சாரு: ரதனிகை என்று நினைத்து உன்னை அவ்விதம்‌ 
அழைக்‌ விட்டேன்‌. 


வசந்‌ : அதனாலென்ன? நீங்கள்‌ அல்லவா என்னை மண்‌ 
னிக்க வேண்டும்‌, அநுமதியில்லாமல்‌ உங்கள்‌ வீட்டில்‌ 
அழைக்ததற்காக ! 

சாரு : வசந்தசேனே 1 உன வீட்டில்‌ நீ அமைவதற்கு 
௮ நம தி வேண்டுமா ? 


வசந்‌: (தன்‌ ஆபரணங்களைக்‌ கழற்றி, சாருதத்தணிடம்‌ 
கொடுத்த) இற்த நகைகள்‌ தங்களிடம்‌ இருக்கட்டும்‌ ! 

சாரு : என்னிடமா? எதற்காக? 

வசந்‌ : என்னைப்‌ போலவே இந்த ஆப.ஏணங்கஞம்‌ தங்க 
விடம்‌ அடைக்கலம்‌ அடைக்அள்ளன. இந்த நகை 
களின்‌ காரணமாகத்தான்‌ அந்தத்‌ அஷ்டர்கள்‌ என்னைத்‌ 
சகொடாரந்தார்கள்‌. 

சாரு : வசந்தசேனே! ஆப. ரணங்களை வைத்திருக்க இந்த 
வீடு ஏற்றதாக இல்லையே ! 


வசந்‌ : அடைக்கலம்‌ வைப்ப அதை ஏற்கும்‌ மனிதரை 
உததேசித்தெயன்றி, அவர்‌ வசிக்கும்‌ விட்டை தோக்கி 
யல்ல! வாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌; என்‌ தாயார்‌ வழி பார்த 
திருப்பார்கள; நான்‌ போகவேண்டும்‌. 


காட்டு 7 1212 


சாரு: மைத்தியேயா! மைத்திசேயா ! 

மைத்‌ : (வரத) என்ன ? 

சாரு: இசேதோ---இந்ச நகைகளை வாங்கிக்கொள்‌. 

மைத்‌ : (வாங்கிக்கொண்டு) சரியான பாத்திரம்‌ அறிக்‌ அ: 
கொடுத்தாய்‌ ; கூஷமம்‌ உண்டாகட்டும்‌! 

சாரு : பாத்திரமா? மைத்திரேயோ! இது அடைக்கலப்‌ 
பொருள்‌ ! 

மைத்‌ : இருக்கட்டுமே! அதனால்‌, திருடன்‌ கொண்டு. 
(போகக்‌ கடவஅ என்ன சொல்ல வேண்டுமா? 

சாரு : மைத்திமெயோ ! வச௫ந்தசெனைக்குத்‌ அணையாகப்‌: 
பொய்‌ வா! 

மைத்‌ : நான்‌ போவதா ! முடியாதப்பா ! தனிகைக்குது. 
அணையாகப்‌ போனதே போதும்‌. 

சாரு : ஏன்‌-—என்ன நடந்தது ? 

மைத்‌ : (உற்றதைக்‌ கூறாமல்‌ மறைத்‌) நடந்தது ஒன்று 
மில்லை; ஒரு பெண்‌ அன்னத்தை ஒரு ராஜஹம்ஸம்‌ 
தொடர்வதுபோல, வசந்தசேனைக்கு நீ துணையாகப்‌. 
போனால்‌, அது அழகாயிருக்கும்‌. நான்‌ தெருவிலே 
அமைத்துச்‌ சென்றால்‌, எறிந்த சோற்றை நாய்கள்‌ 
பிடுககுவஅபோல்‌ அல்லவா என்னைப்‌ டிடுங்கிக்‌ கொன்று 
விடுவார்கள்‌ ! 

சாரு: சரி, கானே போகிறேன்‌ ; வசந்தசேனே ! ராஜ 
மார்க்கத்தில்‌ விளக்குகள்‌ நன்றாய்ப்‌ பிரகாசிக்கின்றன; 
அந்த வழியாக உன்னைச்‌ கொண்டுபோய்‌ விடுகிறேன்‌. 
வா! [இருவரும்‌ போகிறார்கள்‌ | 


காட்சி-- 8 


[தெரு : ஸம்வாஹகன்‌ விரைந்து வருகிறான்‌ ] 
ஸம்வாஹகன்‌ : அப்பப்பா! இந்தச்‌ சூதாடும்‌ பழக்கம்‌ 
மிகவும்‌ கெட்ட ௮; புதுக்‌ கட்டிலிருக்‌ அவிழ்ச தவிடப்‌ 
பட்ட கழுதை உகைப்பதுபோல “கர்ச்தபீ்‌ எனகிற கட்‌ 
டையால்‌ உதைக்கப்பட்டும்‌, அங்கராஜனால்‌ விடப்பட்டு 
கடோற்கஜனைக்‌ கொன்ற “சக்தியைப்‌ பேர ன்ற *௪க்தா” 
என்னும்‌ கட்டையால்‌ அழிக்கப்பட்டும்‌, ஓடி. வந்தேன்‌ ! 
ஏன்‌! சதா கணக்கையே எண்ணிக்‌ கொண்டி ருக்கும்‌ 
சூதாடி. சபிகனுக்கு கான பச்துப்‌ பொன்‌ பாக்கி; அவன்‌ 
பாரத்தால்‌ விடமாட்டான்‌; ஒரு வழியும்‌ தோன்றாமல்‌ 
இப்பொழுது நடுத்தெருவிலே நிற்கிறேன்‌ ; யாரைச்‌ 


.சரணமடைவேன ? 
|டுங்குகிறான்‌ | 


டிப்பயல்‌ ! பதஅப்பொன்‌ பாக்கி! ஏமாற்றிவிட்டுத்‌ தப்பி 
ஓடுகிறான்‌ ! பிடி! பிடி. 1 


ஸம்‌ : ஓகோ! சபிகனும்‌ மாமனும்‌ என்னை வே௮ இடச்‌ 
திலே தேடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ இங்கே 
வருவதற்குள்‌ கான்‌ பின்னாலேயே நடந்து போய்‌, விக்‌ 
கிரகம்‌ இல்லாத அச்தப்பாழுல்‌ கோவிலுக்குள்‌ நுழைந்து 
சில்யைப்போல நிற்கிறேன்‌! பேஷ்‌! பஷ! பலே 
யோசனை !. 


| பின்னாலேயே ந௨ந்‌ த போகிறான்‌; 
சபிகனும்‌ மாமனும்‌ வருகிறார்‌ 
கள்‌ | 


காட்சி 9 31 


மாதுரன்‌ : எங்கடா பத்துப்‌ பொன்‌ கடன்காரன்‌? பறந்து 
விட்டானே ! 
சபிகன்‌ : பறச்தாலும்‌ சரி, இறந்தாலும்‌ சரி, ஈம்மிட 
மிருந்து தப்ப முடியுமா 1 
மாது : இதோ பாரடா-- பாதச்‌ சுவடுகள்‌; இந்த வழியா 
கத்தான போயிருக்கிறான்‌. 
சபி: அடேய்‌ ! சூதாடி சூது செய்திருக்கிறான்‌ ; இக்க 
அடிச்சுவடுகளைப்‌ பார்தீதாயர்‌ ! நம்மை எமாற்றஅுவதுற்‌ 
காகப்‌ பின்புறமாகவே ஈடக்து போயிருக்கிறான்‌. 
சபி: அப்படியா! வா! இந்தப்‌ பாதச்‌ சுவடுகளைப்‌ பார்க்‌ 
அக்கொண்டே போய்‌ அவனைக்‌ கண்டுபிடி க அ விடுவோம்‌. 
(பாதச்‌ சுவடுகளைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே போகிறார்கள்‌ | 


காட்சி--9 
/ விக்கிரகம்‌ இல்லாத பாழடைந்த கோயில்‌ ; 
அதில்‌ ஸம்வாஹகன்‌ சிலைபோல்‌ நிற்கிறான்‌. ] 
மாது: அடேய்‌! ௪பிகா! இதற்கப்புறம்‌ பாதச்‌ சுவடுகள்‌ 
இல்லையேடா ! 
சபி: மாதுரா! கோயிலுக்குள்ளே பாருடா! (இருவரும்‌ 


ஜாடையாகப்‌ பேசிக்‌ கொண்டு) 


மாது: இது என்னடா? கல்‌ சிலையா? வா? அருகில்‌ 
போய்ப்‌ பார்ப்போம்‌. 

[ம்வாஹகணின்‌ காதைக்‌ திருகி, 

பலவிதமாக உடலை அட்டிப்‌ 


பார்த்து] 


இன்பப்‌ புரட்சி 


சபி: சரி, உட்காருடா, ஒரு ஆட்டம்‌ போடுவோம்‌. 


மாது : இதகோ-தயார்‌ ! உருட்டி.வி௫ு ! 


[ரூ.௮ ஆடுகிறார்கள்‌ ] 


சபி: இதோ! என்‌ பக்கம்‌! 


மாது : தப்பு தப்பு! எனக்குத்தான்‌ ஜயம்‌! 


ஸம்‌ : பொய பொய்‌; எனக்குத்தான்‌ வெற்றி ! 


| கன்னை மறக கூவுகிறான்‌ | 


சபி: ஓ, சிலை மனிதன்‌ சிக்கிக்‌ கொண்டாண்டோய்‌ ! 


மாது : அடேய்‌! எடு பணம்‌ ! 


சபி : கம்வாஹகா ! கல்லைப்போல நின்று காடி பழக்கி 


னாயே! நீயாகவே அகப்பட்டுக்‌ கொண்டாய-- பார்த 


தாயா ? 


ஸம்‌ : என்னடா செய்வது? சூதாட்டத்தின்‌ மகிமை அப்‌ 


பேர்ப்பட்டது ; ராஜஜியத்தை இழந்த அரசனுக்கு 
டக்கா” சப்தம்‌ கேட்ட அம்‌ உற்சாகம்‌ ஏற்படுவஅபோல, 
இர்தக்‌ ‘கத்தா” சப்தம்‌ காசில்லாத மனிகனுடைய உள்‌ 
ளதீதை அப்படியே அபகரிக்கிறசே! மலையின்‌ உச்சியி 
லிருந்து ழே தளளுகிற இந்தச்‌ சூதாட்டத்தை நான்‌ 
ஒஅக்கித்தான்‌ வைக்கிறேன்‌ ; இருந்தம்‌, குயிலினும்‌ 
இனிய அந்தக்‌ 'கத்தாவின்‌ குல்‌ கேட்ட மாத்திரத்தில்‌ 
மனம்‌ மயங்கி மறுபடியும்‌ அதிலேயே இழுத்து விடு 
கிறதே! அதனால்‌ அல்லவா இப்போது அகப்பட்டுக்‌ 
கொண்டேன்‌ ! 

மாது : இல்லாவிட்டால்‌ தப்பி விடுவாயோ ? உன்‌ விஷ 
யம்‌ சூதாட்ட சங்கத்திலே தெரிந்து, உன்னைப்‌ பிடிப்ப 
தற்காக உத்தரவும்‌ பிறந்தாச்சு, தெரிந்‌ கொள்‌ ! 


காட்டு 2 லப 


ஸம்‌ : (பய) ஆ! சங்கத்தில்‌ என்னைப்‌ பிடிக்கச்‌ 
சொல்லிக்‌ கட்டளை பிறந்திருக்கிறதா ! 


சபி: ஆமாண்டோய்‌ ! எந்த சூதாட்டக்காரனும்‌ சங்கத்‌ 
தின்‌ உத்தரவை மீற முடியாஅ. 
ஸம்‌ : ஆமாப்பா ! நான்‌ எககிரும்‌ து பணத்தைக்‌ கொடுக்‌ 


கப்‌ போகிறேன ? 

சபி: அடகு வைத்துக்‌ கொடு! 

ஸம்‌ : (யோசித்‌) ஐ, ஈல்ல யோசனை ! 
(சபிகனிடம்‌ போய்‌) சபிகா ! பாதிக்கு அடகு வைக்‌ 
கிறேன்‌; பாதியை விட்டுக்‌ கொடு. 

சபி: சரி, அப்படியே செய்‌ ! 

ஸம்‌ : (மாதுரனிடம்‌ போய்‌) மாஅரா ! நீயும்‌ பாதியை 
விட்டுச்‌ கொடுத்துடு. 

மாது : ஆகட்டும்‌ ! 

ஸம்‌ : மகிழ்ச்சி! ஈன்றி! வணக்கம்‌! போய்‌ வருகிறேன்‌ ! 


மாது: போவதா? கில்‌! மரியாதையாகப்‌ பணத்தைக்‌ 
இமே வை! 
ஸம்‌ : பணமா ? இன்னுமா பணம்‌ ? ஐயா 1 எல்லோரும்‌ 


பாருங்கள்‌ | இரண்டு பேருமாக ஆளுக்குப்‌ பாதி கள்ளிச்‌ 
கொடுத்த பின்‌ என்‌ கடன்‌ பூராவும்‌ திர்க்து விடவில்‌ 
லையா ? இன்னும்‌ பணம்‌ பணம்‌ என்கிழமுரகளே ! நியா 
யமா ? நீங்களே சொல்லுங்கள்‌ ! 

மாது : (இழுத்து கி௮த்தி) அடேய்‌! நான்‌ யார்‌ தெரி 
யுமா ? மாதுரன்‌ ; மஅமைக்காரன்‌ ; உன்னை அடிக்கவும்‌ 
இல்லை; திட்டவும்‌ இல்லை; இப்பொழுதே பத்துப்‌ 
பொன்னையும்‌ கொடுத அவிடு க ஆமாம்‌ ! 

3 


94 இன்பப்‌ புரட்ட 


ஸம்‌ : பொன்னா? தெய்வமே! சாருதத்தர்‌ ஏழையான 
பிறகு பொன்னுக்கும்‌ மதிப்பு இருக்கிறதா! 

மாது : என்னடா கதைக்கிறே ? 

சபி: கொடடா பொன்னை ! 

| அடிக்கிறார்கள்‌ :] 

ஸம்‌: ஜயோ! ஐயோ! அடிக்கிறாரகளே! காப்பாற்றுங்‌ 
கள்‌! காப்பாற்றுங்கள்‌ ! (கூச்சவிடுகிரான்‌ ; காதி. த ரகன்‌ 
அங்கே வருகிுன. ) 

தர்த்துரகன்‌ : வழி! வழி! என்ன இங்கே கூட்டம்‌? யார்‌ 
இங்கே சண்டை போடுவ*? ஓ! நீங்களா? ஸம்வா 
ஹகா ! மானமா! சபிகா! என்ன உங்களுக்குள்‌ ? 

ஸம்‌ : தர்த்குமகா ! நாங்கள்‌ மன்று பேரும்‌ சூது அடி 
னோம்‌; நான்‌ தோற்றுப்‌ போனேன்‌ ; இவர்களுக்குப்‌ 
பத்துப்‌ பொன்‌ தர வேண்டும்‌; அதற்காக என்னை அடிக்‌ 
கிரறுர்கள்‌ அப்பா! 

தர்த்‌ : இவ்வளவுதானே! சூதாட்டம்‌ என்ன சாமானிய 
மானதா! சிம்மாசனம்‌ இல்லாத ராஜ்ஜியம்‌ ஆயிற்றே ! 

மாது : அந்த வேதாந்தம்‌ வேண்டியதில்லை; இப்பொழுது 
வரவேண்டிய பத்துப்‌ பொன்‌. 

தர்த்‌: அட! பத்தே பதஅப்‌ பொன்தானே ! விட்டுத்‌ 
தள்ளு! எனக்குக்‌ காலை வேளை அகா. ரகதக்குக்‌ கூடக்‌ 
காணா௮. 

சபி: (தாத அ.ாரசன்‌ கட்கத்தில்‌ உள்ள உத்தரீயத்தைப்‌ 
பிடுங்கி விரித்த, அதன்‌ ஆயிரம்‌ கண்களையும்‌ காட்டி) 
இந்தக்‌ கனவானுடைய வேஷ்டியைப்‌ பாருங்கள்‌! இந்தி 


சனைப்‌ போல ஆயிரம்‌ கண்கள! இர்தப்‌ பிரபுவுக்குக்‌ 


காட்டு 10 0 13] 
காலை வேளை ஆசாத்‌ திட்டம்‌ பத்துப்‌ பொன்னாம்‌! 
பார்த்தீர்களா ? 

ஸம்‌ : மாகரா! நீயே சொல்‌! நான வெறுவ்‌ கையன்‌! 
எங்கிருக்‌னு பணம்‌ கொடுப்பேன்‌ ? 

மாது: உன்‌ அப்பனை விற்றுக்‌ கொடடா! 

ஸம்‌ : எனக்கு அப்பா இல்லையே! 

சபி: அம்மாவை விற்றுச்‌ கொடு! 

ஸம்‌ : அவளும்‌ இல்லை! 

மாது : அப்படியானால்‌ உன்னையே விற்அக்‌ கொடு! 

ஸம்‌ : என்னையேவா ? எப்படி விற்பது? யார்‌ விற்பது ! 
எங்கே விற்பது 1 

சபி: எப்படியா? விலை கூறி விறபது! வாடா ராஜ 
வீ திக்கு | உம! 

[எல்லோரும்‌ போகிறார்கள்‌. ] 


காட்சி 10 


[ராஜ வீதி; மாதுரன்‌; சபிகன்‌, தாத்துரகன்‌, 
ஸம்வா ஹகன்‌, ஆகிய நால்வரும்‌ வருகிறார்கள்‌ ; ஸம்‌ 
வாஹகன்‌ தன்னை விலை கூறிப்‌ பாடுகிறான்‌. ] 

ஸம்வாஹகன்‌ (பாட்டு) 


ஆள்‌ இருக்குது விலைக்கு வேணுமா---அதற்கு 
ஐயிரு பொன்‌ கொடுக்கத தோணுமா...... 
நான்‌ முழுவதும்‌ கால்‌ பிடிக்கவும்‌ 

நல்ல நல்ல கதை படிக்கவும்‌ 

சூதில்‌ தோற்ற சூரன்‌ வேணுமா 1--இத்த 
௬ற்தர சுகுமாரன்‌ வேணுமா?...... வ 


36 இன்பப்‌ புரட்டி 


மாது : பாட்டைகி௮த்துடா! பணத்தை எடு முதலிலே. 

ஸம்‌ : முதலே காலி ஐயா! எங்கிருந்த எடுக்கட்டும்‌. 

சபி: அடேய்‌! நல்ல வார்த்தையாக்‌ கேட்டா...... 

மாது : கொடுக்க மாட்டே! அடேய்‌ சபிகா! நடத்து! 

சபி: தநடதீது! 

| இருவரும்‌ அடிக்கிறார்கள்‌. ] 

தர்த்‌ : (தடுத்து) € சீ! முட்டாள்‌ பயல்களா! அவனை 
அடிக்காதீர்கள்‌; என்னிடம்‌ கை நீட்டிக்‌ கேளுங்கள்‌. 
பதப்‌ பொன்னை இப்பொழுதே வீசி எறிகிறேன்‌. 

மாது : ஓ! பெரிய சீமான்‌ இவரு! 

கர்த்‌: ஆமாடா ! சீமான்தான்‌ கான்‌! பணக்காரன்‌ தன்‌ 
பணத்தைக்‌ கழுத்திலே கட்டிக்கொண்டு திரிய மாட்‌ 
டான்‌; பணம்‌ இருக்கிறசென்று டமாரம்‌ அடிக்க மாட்‌ 
டான்‌ ; ஒரு பிச்சைக்‌ காசு பத்துப்‌ பொன்‌ அதற்காக, 
ஓர்‌ உத்தமனை, ஐர்அ புலன்களும்‌ அழுக்கற்று இருக்கும்‌ 
இறந்த ஸம்வாஹகனை இப்படி அடத்அக்‌ கொல்லுகிறீர்‌ 
களே! நியாயமா இது? 

சபி: ஐயா! தர்மப்‌ பிரபுவே! பத்துப்‌பொன்‌ உங்களுக்கு 
உதறித்‌ தள்ளும்‌ தூசு ஆக இருக்கலாம்‌ ; எங்களுக்கு 
அததான்‌ ஆஸ்தி, அகையால்‌ கொடுக்கு விடு! 

தர்த்‌ : சரி, ஒரு காரியம்‌ செய்யுங்கள ! 

மாது : என்ன சொல்‌! 

தர்த்‌. இன்னும்‌ ஒரு பத்துப்‌ பொன்னை இவனுக்குக்‌ 
கடன்‌ கொடுங்கள்‌; அனை வைத்அ இவன்‌ ஆடட்டும்‌. 

சபி: ஆடினால்‌ 7 

தர்த்‌ : ஜயிப்பான்‌ ; ஜயித்தால்‌ கொடுத்த விடுவான்‌ ! 


காட்சி 10 27 


மாது: தோற்றுப்‌ போனால்‌ ? 


கார்த்‌: கொடுக்க மாட்டான்‌ ! 
சபி: அடேடே ! என்ன நியாயம்‌ பேசுகறாுண்டா மாதுசா 
இவன்‌ ? 


மாது : அடேய்‌! தர்தீதுரகா! இவ்வளவு பேசுகிறவன்‌ 
நீயே இவன்‌ தம வேண்டிய பொன்னைக்‌ கொடுத்து விடு 
வததகானே ? 

சபி: இவனா? இந்த ஒழுக்கங்‌ கெட்ட பயலா? 


தூரத்‌: யாரடா ஒழுக்கக்‌ கெட்டவன்‌ ? 
மாது : நீதாண்டா! 
தீர்த்‌: உங்கப்பண்டா! 


[ஸம்வராஹகனை ஒடி விடும்படிச்‌ 
சமிக்ஞை செய்கிறான்‌. | 
மாது : அடேய்‌! வேசி மகனே! இப்படித்தானா உன்‌ 
ஆட்டம்‌? 
தாத்‌ : பின்‌ எப்படி இருக்கும்‌ ? 
சபி: அடேய்‌! ஸம்வாஹகா! கொடு! பத்துப்‌ பொன்‌ 
பாக்கி! கொடுத விடு! 
[றம்வாஹகனைப்‌ பிடித்து இழுக்‌ 
கிரோகள்‌. | 
தர்த்‌ : அடேய்‌! முரட்டுப்‌ பயல்களா ! நான்‌ இல்லாத சம 
யத்தில்‌ நீங்கள்‌ இவனை ௭௮ வேண்டுமானாலும்‌ செய்ய 
முடியும; என கண முனனால்‌ இவனை ஒன்னும்‌ செய்ய 
முடியா அ. 
மாது: என்‌ முடியாத ? 
சபி: இதோ பார்‌! 


26 இன்பப்‌ புரட்சி 


[இருவரும்‌ ஸூம்வாஹகனைக்‌ குத்து 
கிறார்கள்‌; ஸம்வாஹகன்‌ மூக்கில்‌ 
ரத்தம்‌ பெருக மூர்ச்சையாகி 
விட்டவன்‌ போல்‌ பாசாங்குசெய்து 
கீழே விழுகிறான்‌. அதற்குள்‌, 
தாத்துரகன்‌ மாது ரனைதி தடுக்க, 
அவன்‌ அடிக்கிறான்‌ ; காத்து. கன்‌ 
திரும்ப அடிக்இருன்‌.] 

மாது : அடேய்‌! பேடிக்குப்‌ பிறக்தவனே ! இதற்குச்‌ சரி 
யான பலனை அனுபவிக்கப்‌ போகிறாய்‌! 

தர்த்‌: போடா பொட்டை! நான என்பாட்டில்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தால்‌ நீதானே தடுத்து என்னை அடித்தாய்‌! 
நாளைக்கு ராஜ வீதிப்‌ பக்கம்‌ வரப்‌ போகிறேன்‌ ; அப்‌ 
போஅ மட்டும்‌ அடிச்சுப்‌ பாரு! 

மாது : பார்க்கிறேண்டா பார்க்கிறேன்‌ ! 

தர்த்‌: பார்க்கிறானாம்‌-எப்படிடா பார்ப்பே? 

மாது: (தன்‌ கண்களை அகற்றிக்கொண்டு) இப்படிப்‌ பார்ப்‌ 
பண்டா இப்படி ! 

[தர்த்தாகன்‌ உடனே மண்ணை 

அள்ளி மாதுரன்‌ கண்ணில்‌ போட, 

ஸம்வாஹகனை ஓடி.விடும்படி ஜாடை, 
காட்டுகிறான்‌ ; ௪பிகன்‌ வேடிக்கை 
பார்தீதக்கொண் டி. நுக்கிருன்‌. | 
மாது : (மெல்ல எழும்‌) அடேய்‌! தர்த்‌துமகா ! என்னைப்‌ 
பகைத்துக்‌ கொண்டாய்‌; பார்‌ என்ன செய்யப்‌ போகி 


றேன்‌ உன்னை ! 


காட்சி 11 39 


தர்த்‌ : என்னடா செய்வாய்‌ ? பாலகனிடம்‌ சொல்லு 
வாய்‌! ஆரியகனை அடைத்ததைப்போல என்னையும்‌ சிறை 
யில்‌ அடைப்பார்கள்‌ ; அவ்வளவுதானே! சித்தர்‌ வாக்‌ 
குப்படி எங்களுக்குத்தான்‌ சுயராஜ்யம்‌ வரப்போகிறதே ! 
போடா போ ! 

சபி: மாரா! ஸம்வாஹகன்‌ ஓடிவிட்டாண்டா ! 

மாது : அவன்‌ எங்கே பொய்த்‌ தப்பமுடியும்‌ ! நான்‌ குத 
இன குத்திலே அவன்‌ மூக்கு உடைஞ்சு, இதோ பார்‌ 
ரத்தக்களை! இதைப்‌ பார்த்துக்கொண்டே போய அவ 
னைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌ வா! 


[இருவரும்‌ போகிறார்கள்‌ | 


காடசி— 1 1 
| வசந்தசேனையின்‌ வீடு ; வசந்தசேனை உயரிய ஆச 
னம்‌ ஒன்‌ றில்‌ உட்கார்ந்திருக்கிறாள்‌ ; மதனிகை அருகில்‌ 
நிற்கிறாள்‌ ; ஸம்வாஹகன்‌ பயந்து ஓடி வந்து வசந்த 
சேனையின்‌ காலில்‌ விழுகிறொன்‌ | 
ஸம்‌ : அம்மா! சரணம்‌! சரணம்‌ ! அபயம்‌ தரவேண்டும்‌ ! 


வசந்‌ : பயப்படாதே! எழுந்திரு! மதனிகே! கதவை 


மூடித்‌ தாளிடு........... அப்பா ! யாரால்‌ இப்படிப்‌ பயப்‌ 
படுகிருய்‌ ? 

ஸம்‌ : பணக்கா.ரரால்‌ அம்மா. 

வசந்‌ : பணக்காமரா ? மதனிகே ? கதவை மூட வேண்‌ 


டாம்‌; இறந்தே இருக்கட்டும்‌. 

ஸம்‌ : (ஆச்சரியத்தோடு) ஆ ? பணக்காரர்களால்‌ என்று 
சொன்னதும்‌ அலட்சியம்‌ உண்டாகிவிட்ட தே; உண்மை 
தான்‌! தமது வன்மையை அறிந்த பொஅப்பை வகிப்ப 


(7... இன்பப்‌ புரட்சி 


வருக்கு ஒரு போதும்‌ தவன கேர்வதில்லை; விலங்குகள்‌ 
சூழும்‌ காட்டிலே வாழ்ந்தா லும்‌ அவர்களைக்‌ கேடு சூழ்வ 
தில்லை. அம்மா! இது இங்கே தெளிவாகிவிட்டது. 
வசந்‌ : மதனிகே இங்கே வா! 
[மதனிகை அருகில்‌ வந்ததும்‌ ஸம்‌ 
வாஹகனைப்‌ பற்றிய வரலாற்றை 
விசாரிக்கும்படி ரகசியமாகத கெரி 
விக்கிறாள்‌. | 
மதனிகை : (ஸம்வாஹகனை கொக்கி) ஐயா! நீர்‌ யார்‌? 
எங்கிருநஅ வருகிறீர்‌? இப்பொழு பயம்‌ ஏறபடக்காச 
ணம்‌ என்ன ? தேவிகேட்டுரர்கள்‌ ; சொல்லும்‌! 
ஸம்‌ : கான்‌ பிறந்த ஊர்‌ பாடலிபுத்திரம்‌; என்னுடைய 
பெயர்‌ ““ஸம்வாஹகன்‌'”. 
வசந்‌ : ஸம்வாஹகன்‌ ? 
ஸம்‌ : ஆம்‌; ௮து எனக்குக்‌ தொழிலால்‌ வந்த பெயர்‌. 
நான்‌ கால்‌ கைகளைப்‌ பிடித்‌ அ வலி நீக்குவ தில்‌ சமர்த்தன்‌. 
வசந்‌ : ஈல்லக; உயாக்த கலையைக்‌ கற்றிருக்கிறீர்‌. 
ஸம்‌ :. முதலிலே, கலை என்று எண்ணித்தான்‌ அதனைக்‌ 
கற்றேன்‌; பிற்காலத்தில்‌ அஅவேகதான வயிற்அப்‌ பிழைப்‌ 
புக்கும்‌ வழியாகி விட்ட அ. 
வசந்‌ : தவறல்ல; கலையும்‌ வளர்ந்து கொண்டே வரும்‌. 
மத: சரி; பாடலிபு.சத்திலிருக்‌் து உஜ்ஜயினிக்கு வரக்‌ 
கா. ரணம்‌ ? 
ஸம்‌: ஒரு சமயம்‌ எங்கள ஊருக்குச்‌ சில பிக்ஷ க்கள்‌ 
வந்தார்கள்‌; அவர்கள்‌ இந்தக்‌ கிழக்குப்‌ பிரகதேசங்களைப்‌ 
பற்றிப்‌ புகழ்ந்து பேசனாகள்‌; அதனால்‌ இந்தப்‌ பிராந்தி 


காட்சி 11 41 


யங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்னம்‌ ஆவல்‌ மேலிட்டு, 
இந்த உஜ்ஜயினி ஈகரம்‌ வந்து சேர்ந்தேன்‌. 

வசந்‌ : வந்து ! 

ஸம்‌ : ஒரு கனவானை அடுத்தேன. 

மத: அவாகை ஷிட்டுவிட்டாரா ? 

ஸம்‌ : இல்லை யில்லை; அவர்‌ மிகவும்‌ நல்லவர்‌; இன்‌ சொல்‌ 
உடையவர்‌; எப்போதும்‌ அவர்‌ முகம்‌ மலர்ம்கே யிருக்‌ 
கும்‌; இல்லை என்னு சொல்லத்‌ தெரியாதவர்‌; நன்றியை 
மறவாதவர்‌. ஒருவர்‌ செய்த இங்கை நினைக்கக்கூட அறி 
யாதவர்‌; அதிகம்‌ சொல்வானேன்‌? “டுறவி எடுத்ததன்‌ 
பயன்‌ பிறருக்கு உதவி செய்வதே'' என்பது அவருடைய 
கொள்கை. அத்தகைய சரணாகத வத்சலர்‌ என்னைக்‌ 
கைவிடுவாரா 7 

மத : ஆயின்‌, மீர்‌ ஏதேனும்‌ அவரை... i 

ஸம்‌ : நான்‌ வஞ்சித்து வெளியேறவுமில்லை. அந்தக கன 
வான்‌ பெரிய வள்ளல்‌; அளவு கடச்து எல்லோருக்கும்‌ 
கொடுத்துக்‌ கொடுத்து, இப்பொழு அ....... 

வசந்‌ : ஏழை ஆகிவிட்டாரா ! 

ஸம்‌ : ஆமாம்‌; சொல்லாமலேயே தெதரிந்து கொண்‌ 
(உர்களே ! 

வசந்‌ : ஆச்சரியமில்லையே ! ஈல்ல குணங்களும்‌ செல்வ 
மும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்திருப்பது அரிதல்லவா ? குடிப்பதற 
குத்‌ தகுதியற்ற கண்ணீரையுடைய குளந்தான்‌ எப்‌ 
பொழுதும்‌ நிறைந்திருக்கும்‌. 


மத : அவர்‌ பெயர்‌ என்ன ! 


42 இன்பப்‌ புரட்சி 


ஸம்‌ : புகழையே பூஷணமாகக்‌ கொண்ட அந்த பூலோக. 
சந்திரனுடைய பெயரை அறியாதவரே இல்லையம்மா ! 
அவருடைய திருநாமம்‌ “ சாருதத்தர்‌ ?” என்பது. 


வசந்‌ : (எழுந்து) ஆ! அவரா? ஐயா! தங்களுக்கு நல்‌ 
வரவு! இதோ--இர்கத இல்லமே தேவரீருடையஅ! 
மதனிகா ! ஆசனம்‌ கொணர்ந்து போடு! 
[மசனிகை அசனம்‌ கொண்டு வச 
ஸம்வாஹகன்‌ அமருஇருன்‌ | 


வசந்‌: விகுறி எடுத்துக்கொள்‌ ; களைப்புற்றிருக்கிறூர்‌. 
(மதனிகை வி௫.றுஇருள்‌) 


ஸம்‌ : அஹா! சாருதத்தர்‌ பெயருக்கே இவவளவு மகிமை 
எனமுல்‌-- அவருடைய அடிமைக்கே இப்படிப்பட்ட 
கெளரவம்‌ எனமுல்‌_— அவரது சிறப்பை என்னென்௮ 
சொல்ல முடியும்‌ ? உலகத்தலே உயிருடன்‌ வாழ்பவர்‌ 
என்று சொல்ல வேண்டுமானால்‌ அதற்குத்‌ தகுதியுள்ள 
வா சாருததீதர்‌ ஒருவாதான ; மற்ற எல்லோரும்‌ இரும்‌ 
அம்‌ இறந்தவமே ஆவர்‌. (வசர்தசேனையைப்‌ பார்த) 
அம்மா ! தாகங்கள்‌ கிற்கிறீர்களே; வீற்றிருக்க வேண்டும்‌... 


வசந்‌ : (உட்கார்க்ு) உம்‌; அவருடைய பணமெல்லாம்‌ 
போய்விட்ட அ ; அப்புறம்‌? 


ஸம்‌ : நற்குணங்களொடு வறுமை மாத்திரமே அவரிடம்‌ 
மிஞ்சி நின்றன ; அதனால்‌ எனக்குப்‌ பிழைக்க வழியில்லா: 
மல்‌ போய்விட்டது: சரி, சூதாடி. ஜீவிக்கலாமென்று 
நினைத்து இந்தத்‌ தொழிலில்‌ இறங்கினேன்‌ ; அதிலும்‌ 
அதிர்ஷ்டம்‌ என்‌ கூடவே இருந்து, இப்பொழுது பத்‌. 
அப்‌ பொன்னைக்‌ தோற்கும்படி செய்துவிட்டது. 


காட்உி 11 : 43 


வசந்‌ : யாரிடம்‌ தோற்றீர்கள்‌ ? அவர்கள்‌ எங்கிருக 
கிருர்கள ? 

ஸம்‌ : வெளியே என்னைத்‌ தேடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 

வசந்‌ : மதணிகே ! அவர்கள்‌ வெளியே இருக்கிறார்களா ? 
பார்த்து வா! 

[மதனிகை வெளியே போகிறாள்‌ | 

ஸம்‌ : ஒரு வேண்டுகோள்‌ ! தேகத்தைப்‌ பிடித்து நரம்பு 
களுக்கு உரமளிக்கும்‌ இக்தக்‌ கலையைத்‌ தங்கள்‌ பரிஜனங்‌ 
களுக்குக்‌ கற்பிக்க அநுமதி தருவீர்களா ! 

வசந்‌ : தவறு; இதவமையில்‌ அதனை ஏற்றுக்‌ கொண்டி 
ருந்த அவர்‌ ஒருவரே இந்தக்‌ கலைக்கேற்ற பாத்திரம்‌ 
அவரிடமே போய்‌ இந்தக்‌ கலையைப்‌ பயன்படுத அங்கள்‌. 

மத : (வந்து) தேவி! இரண்டு பேர்‌ இருக்கிறார்கள்‌ ; ஆகா 
சத்தை அகாசத்தைப்‌ பார்த்துக்கொண்டு, பெருமூச்சு 
விட்டுச்‌ கொண்டு, புலம்பிக்கொண்டு, நமது வீட்டையே. 
பார்த்துக்‌ கொண்டு......... 

ஸம்‌ : ஆ! அவர்களே! அவர்களே ! மாது. ரகன்‌ சபிகன 
என்னும்‌ சூதாட்டக்காராகள. 

வசந்‌ : (தன்‌ கடகத்தைக்‌ கழற்றி மதனிகையினிடம்‌ 
கொடுத்‌ அ) இதைக்‌ கொண்டுபோய்‌ ஸம்வாஹகன்‌ 
கொடுத்தார்‌ என்ன சொல்லி, அவர்களிடம்‌ கொடு. 

[மதனிகை வாங்கிப்‌ போகிறாள்‌ | 

ஸம்‌ : (மகிழ்ச்சியொடு) தேவி! தேவி ! தங்களுக்கு என்ன 
கைம்மா செய்யப்‌ போகிறேன்‌ ? அந்தோ ! தங்களைப்‌ 
போன்ற உத்தம ஸ்த்ரீ ரத்னங்களும்‌, சாருதத்தரைப்‌ 
போன்ற தர்மசீலர்களும்‌ வாமும்‌ இந்த நாட்டிலே சூதாட்‌ 


44 


இன்பப்‌ புரட்சி 


டக்கா.ரனாகிய என்னைப்‌ போன்ற பாவிகளும்‌ இருக்கிறார்‌ 
களே! கவறாடிய கயவனுக்கும்‌ கருணை புரிர்தீர்களே ! 
நான்‌ தங்களுக்கு மன உதவி என்ன செய்ய முடியும்‌ ₹ 
எப்படிச்‌ செய்ய முடியும்‌ ? 

(யோசித்‌) ஆம்‌; புரிக்தது; தாயே! தாங்கள்‌ தாம்‌ என்‌ 
குரு. தாங்கள்‌ என்‌ கண்ணைக்‌ திறந்து விட்டீர்கள்‌. என்‌ 
பாவங்களுக்கெல்லாம்‌ பிராயச்சித்தமாக ஒரு வழி தென்‌ 
பட்டுவிட்டன. இதோ! இந்த நிமிஷம்‌ முதல்‌ நான்‌ 
அறவி. பெளத்த சந்நியாசி! இது கிச்சயம்‌! ஸத்யம்‌! 
(எழுந்து நிற்கிறான்‌) 


வசந்‌ : (எழுந்து) ஆஆ! ஸ்வாமீ! தங்களுக்குக்‌ காஷாயம்‌ 


கொடுததனுப்பும்‌ கொடிய கைங்கரியம்‌ என்னச்‌ சார 
வேண்டாம்‌. தயவு செய்து “அறவு? பூண்பதை மறத்து 
விடுஙகள்‌. 


ஸம்‌ : தேவி! காஷாய உடை சமானியமானதன்‌ அ; உள 


ளத்தின்‌ மாசை அகற்றுவஅ; சந்நியாசம்‌ என்னும்‌ அழி 
யாச சம்பத்தை அளிப்பது? தாமரை இலைமேல்‌ நீர்த்‌ 
அளியபோல்‌ தத்தளிக்கும்‌ மன ததுக்குச்‌ சாந்தியளிப்பஅ ; 
அதலால்‌ தேவி! இர்த அடிமையைக்‌ தடுக்கவேண்டாம்‌ ; 
இந்தச்‌ சக்நியாசியை என்றைக்கும்‌ மறக்க வேண்டாம, 


வந்தனம்‌ ; போய்‌ வருகிறேன்‌. (போகிறான்‌ ) 


காட்சி 12 


[வசந்தசேனை இல்லத்தின்‌ வாயிலை அடுத்த 
தெரு, மாதுரகனும்‌ சபிகனும்‌ வருகிறார்கள்‌. ] 


மாதுரகன்‌ : டேய்‌! போகலாம்‌ வாடா! பணம்‌ வந்தாப்‌ 


பலேதான ! 


காட்சி 12 45 


சபிகன்‌ : டே! மதுரையான்‌ ! அவன்‌ வசந்தசேனை விட்‌. 
டிலே நுமைஞ்சிட்டாண்டா ! 
மாது : வெளியிலே வராமலா போயிடுவான்‌ ; அப்புறம்‌. 
இருக்கவே இருக்கு நீதி சபை. வாடா போகலாம்‌. 
சபி: அடே! மதுரை! அதோ பாருடா! 
[மதனிகை வருவதைக்‌ காட்டு 
கிரன்‌ | 
மாது: ஆமா! டோய்‌ ! மீன்‌ பிடிக்கிறவபோல தெரியு 
தில்லே ? 
மதனிகை (அருகில்‌ வக) வணக்கம்‌! (ஈமஸ்கரிக்கிருள்‌) 
மாது : அப்படிச்‌ சொல்லு ! எனக்குத்தானே இந்தக்‌ 
கும்பிடு ? 
சபி: உஸ்‌! (மாது ரகன்‌ வாயைப்‌ பொத்தி) எனக்குத்‌ 
தானே இரந்த வணக்கம்‌ ? 
மதனி : இரண்டு பேருக்கும்‌ ! 
சபி: ஒத! தெரிஞ்சு௮. அமமா! மீன்கொத்தி! என்னிடச்‌ 
திலே பணம்‌ இல்லே ; உன்‌ கண்ணடிக்கிற வித்தையை: 
வேறே எங்காவது வச்சுக்கோ; போயிடு! இங்கே உன்‌ 
னைப்‌ பார்த்துக்கிட்டே இருந்தால்‌, அந்த சூதாடி எங்க 
யாவ ஓடிப்‌ போயிடுவான்‌ ! உம்‌ போ! 
மதனி : சூதாடியா ! 
மாது: ஆமா! பத்‌ அப்பவுன்‌ பாக்கி; உள்ளே ஒளிஞ்சிருக்‌ 
கிறான்‌. அவனுக்காகத்தான்‌ இங்கே வந்திருக்கிறோம்‌. 
மதனி : அவர்தான்‌ என்னை உங்களிடம்‌ அனுப்பியிருச்‌ 
கிறார்‌. 


36 இன்பப்‌ புரட்சி 

மாது: ஓ! அப்படிச்‌ சொல்லு! பொன்னுக்குப்‌ பதிலாக 
பொண்ணை அனுப்பிச்சிருக்காரா ? 

சபி: ஏ! சுந்தரி! உன்னுடைய சதிர்‌ ஆட்டம்‌ எங்கள 
சூதாட்டத்தின்‌ முன்னே பலிக்காது; போயிட்டு வா! 

மத: ஓ, சாம்பிராணிகளே! அவர்‌ பெண்ணை அனுப்ப 
வில்லை; பொன்னை த்தான்‌ அனுப்பி யிருக்கிழுர்‌. உங்கள்‌ 
பணத்அக்குப்‌ பதிலாக, இதோ கடகம்‌ கொடுத்திருக்‌ 
இிழுர்‌ ; வாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌ . 

மாதுரகனும்‌ எங்கே? எங்கே? 

சபிகனும்‌ : 

மாது : (வாங்கிக்கொண்டு) சொம்ப சொம்ப சந்தோஷம்‌ ! 

சபி: மிக்க மகிழ்ச்சி! கடன்‌ திர்க்துவிட்டது என்று அவ 
ரிடம்‌ தெரிவிச்சுடு. 

மாது: அது மட்டுமல்ல; அர்த உத்தமனை உடனே 
இங்கே அனுப்பு. 

சபி: நாங்கள்‌ ஆடுவதற்காகக்‌ காத்திருக்கிறோம்‌ என்று 
சொல. 

மாது : ீக்கிரம்‌ வரச்‌ சொல்‌. 


[மதனிகை போகிருள.]| 
காடசி— 1 3 


-சாருதத்தனின்‌ வீடு] / வெளிப்புறம்‌. இரவு . 


[சாருதத்தன்‌ வாயிற்‌ புறத்தில்‌ வர்ததமானகன்‌, 
உட்கார்ந்து காவல்‌ இருக்கிறான்‌. அவனிடத்தில்‌ வசந்த 
சேனை அடைக்கலமாகத்‌ தந்த தங்கப்‌ பானை இருக 
கிறது. ] 


காட்சி 72 47 


வர்த்தமானகன்‌ : பாட்டுக்‌ கச்சேரிக்குப்‌ போன மணி 
சாளு--லே௫லே கிளம்ப முடியுதா? உம்‌; வர்ர போது 
வரட்டும்‌ ! 
அட ! கூலிக்கு வேலை செய்யறவனிக்கல்ல இந்த நாளிகை 
ஈச்‌சத்திரக்‌ கணக்கெல்லாம்‌! காலிலே நகம்‌ முளைச்ச 
நாள்‌ மொதல்‌ இந்த எசமானிடத்திலே காத்துடெடிருக்‌ 
இற எனக்கு எதுக்காக இந்தக்‌ கவலை யெல்லாம்‌ ! 
அட! பணம்‌ காசு இன்னிக்குப்‌ போவுஅ நாளைக்கு 
வருஅ! இந்த அன்பும்‌ ஆசையும்‌ அப்படியில்லே பாரு! 
அட! எதுக்காக பயப்படறேன்‌ இன்னா . நம்ம பொஞ்‌ 
சாதி ஒரு மாதிரியான பொம்பிளை பாரு; எங்கிறயா? 
அம! நான்‌ கொஞ்சம்‌ அளகா இருக்கிறேன்‌ பாரு; அட! 
எங்கயாச்சும்‌ அப்பிடீ இப்பிடீ இருக்கிறேனோன்னு 
நெனைச்‌சிட்டா.... அட பயமில்லே வீட்டிலே சண்டை 
வந்துடும்‌ பாரு; அஅக்காககததான, பொளுஅ௮ சாயறதுக்‌ 
குள்ளற நான்‌ ஊட்டுக்குப்‌ போய்ச்‌ சேரணுமிங்கிற த | 
இன்னிச்‌ கென்னடான்னா....௮ங்கே இன்னும்‌ பாட்டு 
முடியலையாக்கும- இவுக இன்னும்‌ வரது முடியலை. 
அட! அப்படிக்‌ கேக்கணுமின்னா, எம்‌ பாட்டை விடவா 
ஒரு ஜர்‌ இனிமே பாடப்‌ போவுது ? 
அட! சும்மா நானேதான்‌ பாடிப்‌ பாக்கறேன்‌---௪த்தனை 
சீவன்‌ பாட்டு கேக்க ஓடி. வருஅ பாக்கிறயா? இதோ... 
(கனைத்து) 
[பாடுகிஞுன்‌] (பாட்டு) 
பயிரைத்‌ தின்று கொளுக்கும்‌ மாட்டை வழி 
மறிக்க முடியாது--மனிசா ! 
அயல்‌ புருஸன்மேல்‌ ஆசை னைசசால்‌_— அவரே 
அடக்க முடியாது—மனணிசா ! 


46 இன்பப்‌ புரட்சி 
ஆடிப்‌ பணத்தைத்‌ தோற்பவனை நீ - உள்ளே 
அடைக்க முடியாது-— மனிசா ! 
பாடும்‌ எனது பாட்டுக்‌ கெங்கும்‌-—எ௭ இர 
பாட்டு கிடையாது--மனிசா ! 
[சாருதகத்தனும்‌, மைத்திமெயனும்‌ 
வருகிருர்கள. | 
மைத்திரேயன்‌ : உண்மையில்‌ பாட்டு எனக்குக்‌ கொரு 
சங்கூடப்‌ பிடிக்கவில்லை ! 
வர்த்தமானகன்‌: என்ன, என்ன? ஐயா! மைத்திமேயமே 
ஏம்‌ பாட்டு பிடிக்கல்லென்னா— உங்களுக்கு சாப்பிட்றது 
தூங்கறது தவிர, வேறே ஒண்ணுமே பிடிக்காதுன்னு 
தான சொல்லணும்‌, 
மைத்‌: என்ன--உணனக்குப்‌ பாட வேறே தெரியுமா ? 
தான்‌ உன்னைச்‌ சொல்லவில்லை. அங்கே கச்சேரியில்‌ ஒரு 
பெண்‌ வட மொழியில்‌ பாடின அம்‌, இன்னொரு ஆடவன்‌ 
மெல்லிய கூரலில்‌ வலிப்பு வந்தவனைப்‌ போல்‌ கானம்‌ 
செய்ததும்‌ ௮டா--அடா-.-இரண்டு கண்ணும்‌ இரண்டு 
காதம்‌ போடவில்லை. கினைச்தால்கூட அரிப்பு வருகிற ௮. 
சாருதத்தன்‌ : மைதமேய! தவறாகச்‌ சொல்லுகிறாய ; 
மேபிலன்‌ மிகவும்‌ அழகாகப்‌ பாடினானே ! 
மைத்‌: அமாம்‌; திவச மந்திரம்‌ சொல்வஅ போல இவன்‌ 
பாடினான்‌ ; புது மூக்கணாங கயி௮ பூட்டிய காளை “சூ சூ” 
என்னு மூச்சு விடுவதைப்‌ போல அவள்‌ பாடினாள்‌. உம்‌ 
பிராரப்தம்‌ பலவிதம்‌ ! 
சாரு : மைத்ரேயோ! உனக்கு அதன்‌ அருமை தெரிய 
வில்லை; மேபிலன்‌ பாடியதில்‌ சாகம்‌, மதுரம்‌, ஸ்வரம்‌, 
ஸ்புடம்‌, அழகு, லலிதம்‌, மனோஹ.ரம்‌ இவை எல்லாம்‌ 
இரும்‌ தன. 


காட்சி 7/2 49 


மைத்‌ : சரி; இன்னும்‌ மேலானவைகூட இருந்தன ; இந்த 
வர்ணணை போதும்‌! கடைச்‌ தெருவில்‌ ஈநாய்கள கூடத்‌ 
தூங்கிவிட்டன ; இனி, சேடன்‌ வீட்டுக்குப்‌ போகட்டும்‌, 
சாரு: (சேடனை கோக்க) அமாம்‌; வர்த்தமானக! அதிக 
நாழிகை அகிவிட்ட அ; நீ போ! 
வர்த்‌ : உத்தரவு! (ககைப்‌ பாண்டத்தை மைத்ரேயனிடம்‌ 
கொடுத்து) மைத்தியேயசே! இந்த நகையைப்‌ பாது 
காக்க, பகலெல்லாம்‌ நான்‌ கண்‌ முழிச்சு அச்சு; இனி; 
ராத்திரி காவல்‌ உம்முடைய. வாங்கிக்‌ கொள்ளுங்க, 
(கொடுத்துவிட்டுப்‌ போகிறுன்‌.) 
மைத்‌: அட! இன்னுமா இது ஒழியவில்லை ? இச்தனரிலே 
ஒரு திருடன்‌ கூடவா இல்லாமல்‌ போய்விட்டான்‌ ? உம்‌, 
தூக்கம்‌ கண்ணைச்‌ சொருகு; சாருகதத்தா! இந்தப்‌ 
பீடையைக்‌ கூடத்திலே வைத்து வருகிறேன்‌. 
சாரு: மைதீயேயா! அபசகுனம்போல்‌ பேசாதே! இந்த 
நகைகள்‌ ஒரு பெண்ணின்‌ அடைக்கலப்‌ பொருள்கள்‌ 5 
இதனைக்‌ கண்ணேப்போல்‌ காப்பாற்ற வேண்டியது ஈம்‌ 
கடமை. அவளிடம்‌ இதனைத்‌ திரும்பச்‌ சேர்ப்பிக்கும்‌ 
வரையில்‌ நீதான்‌ பத்திரமாகப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. 
மைத்‌. உம, சரி; ஒரு நாளைக்குத்‌ தூக்கம்‌ முழிச்சால்‌ 
ஒன்பது நாள்‌ பலம்‌ போயிடும்‌ என்பது பழமொழி; என்‌ 
தூக்கந்தான்‌ இக்க நகைகளைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 
சரி; உள்ளே வா: தூங்கலாம்‌. 
[வீட்டின்‌ உட்புறம்‌---இருவரும்‌ 
வெவ்வேற இடங்களில்‌ படுத்துத்‌ 
தூங்குகன்றனர்‌; மைக்திேயன்‌ 
எழுந்து வந்து கதவை மூடித்‌ 
தாளிட்டுச்‌ செல்கிறான்‌. | 


50 ப இன்பப்‌ புரட்சி 
[விட்டின்‌ வெளிப்பு றம்‌. திரையி 
லிருந்து பாடியவாறே சர்விலகன்‌ 
பிரவேசிக்கிறான்‌. | 
சார்விலகண்‌ : பாட்டு) 
சோர சாஸ்தரமே ஆதாரம்‌ இநதத 
தொழிலே எனக்குப்‌ பிராணா தாரம்‌...... (சோர) 


ஆர அமர யோசித்து அழகு பெறக்கன்னம்‌ வைத்து 
வீர திர பெயரெடுத்து வெற்றிக்‌ கடலில்‌ மிதக்க விடும்‌ 


(சோர) 
தண்ணீர்‌ அடிக்கடி படும்‌ சுவரினிலே 
கன்னமிட்டாலே சத்த மிராது 
பெண்களின்‌ பார்வை யபடுந்தல மானால்‌ 
பிடித்துக கொள்வார்கள்‌ அதுஉதவாது (சோர) 


[சுவரின்‌ பக்கமாக வருகிறான்‌ ; ஓர்‌ 
சலிவனளை'தென்படுகிறது ; உடனே 
சந்கொஷததஅடன | 

வெற்றி! நிச்சயம்‌ வெற்றி! இதோ எலி வனை ; இனி 
கஷ்ட மில்லாமல்‌ சன்னம்வைத்அுவிடலாம்‌. ஹே! தேவ! 
மஹா பாவ ! களவுமதத்தை நிலைகாட்டிய ஸ்கந்த புத்ர! 
தங்கள்‌ திருத்தாள்‌ போற்றி! களவு நாலை இயற்றிய கனக 
சக்தி பகவானே ! தங்கள்‌ கழலடி போற்றி! களவு மதத்‌ 
திலே, இத்தியிலக்கணத்தின்‌ முகல்‌ வாக்யெங்களே 
இவைதாம்‌. அவையாவன ; “கன்னம்‌ வைக்கத்‌ தொடன்‌ 
கும்போது நான்கு வித உபாயங்களை அனுசரிக்க வேண்‌ 
டும்‌. அவற்றுள :--ஒன்று; சுவரில்‌ சுட்ட செங்கல்‌ 
இருந்தால அதனை இழுதஅட பிடுங்கு ; இரண்டு; 
பச்சைச்‌ செங்கல்லாக இருந்தால்‌ உடைத்து விடு; 
மூன்று; மண்‌ சுவரானால்‌ நனைத்துக்‌ சரைத்து விடு 


காட்டி 13 7 


? என்‌ 


நான்கு; மரமாக இருப்பின்‌ அறுத்துக்‌ தள்ளு? 
பனவாம்‌, 

ஆகையால்‌, இரந்த இடத்திலே சுடு செங்கல்லாக 
இருக்கிறபடியால்‌ இழுத்துவிட வேண்டியஅதான 1 
இம்மட்டுமில்லை. சோர சாஸ்திரம்‌ இன்னும்‌ என்ன 
சொல்லுகிற தெரியுமா ? கன்னம்‌ வைப்பதிலும்‌ சில 
வடிவங்கள்‌ அமைய வேண்டும்‌ என்கிறது; என்னென்ன 
வடிவம்‌ ? தாமரைப்பூ, சூரியன்‌, இெம்பிறை, தடாகம்‌, 
ஸ்வஸ்திகம்‌, பூர்ணகும்பம்‌ இர்தமா திரி யெல்லாம்‌ ; 


இவவாது சாமர்ச்தியச்தைச்‌ சாஸ்‌ திசரோக்கமாகக்‌ 
காட்டிவிட்டால்‌, மறுதாட்‌ காலையில்‌ அதனைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே இருப்பார்கள்‌ ஜனங்கள்‌ ; ஆச்சரியமாகப்‌ 
புகழ்வார்கள்‌ ; (ஆராயந்து பார்த்து) இந்த இடத்தில்‌ 
சுட்ட கற்களை புடைய இக்கச்‌ சவருக்குப்‌ பூர்ணகும்பக்‌ 
தான்‌ அழகைத்‌ தரும்‌. அகையால்‌ இங்கே அதனை 
அமைக்கதிறேன்‌. | 

(மேலே பார்த்து): ஜய! ஆசிரிய! யோகாசார்ய! 
தங்கள்‌ கருணைக்கு வணக்கம்‌; தங்கள்‌ முகல்‌ மாணவ 
னாகிய எனக்குத்‌ தாங்கள்‌ மகிழ்ந்தளிக்க * மை” இதோ 
இருக்கிறது; இதை நான்‌ தடவிக்கொண்டால்‌, காவலாளி 
கள்‌ கண்ணில்‌ படமாட்டேன்‌ ; தப்பித்‌ தவறி அயுதங்கள்‌ 
மேலே பட்டாலும்‌ தேகத்தில்‌ காயம்‌ ஏற்படாது. சரி; 
தங்கள்‌ தயவைத்‌ அணைக்கொண்டு ஆரம்பிக்கிறேன்‌. 

(திடீிமென்னு நினைத்துக்கொண்டு) : அடடா! 
அளக்கும்‌ கயி௮ கொண்டு வர மறந்து விட்டேனே ! 


(பூணூலைப்பார்த்‌கு) ஓ! பலே! இதோ இருக்கிறதே 
பூணு நால்‌! அந்தணனுக்கு இதைவிட மேலான உதவிப்‌ 


32 இன்பப்‌ புரட்சி 


பொருள்‌ வேறெதுவும்‌ இல்லை. அதிலும்‌ என்னைப்‌ 
போனறவர்களுக்குச்‌ சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்‌ 
தெரியுமா ? 
சர்விலகன்‌ (பாட்டு) 
கன்ன வாசலை அளக்கலாம்‌ ; கடின வரையலைக கழற்றலாம்‌ ; 
பின்னிக்‌ கதவில்‌ பிணைத்த தாளைப்‌ பின்னமின்‌ றியே 
[ திறக்கலாம்‌ ; 
பன்னகம்‌, தேள்‌ கடிததிட்டால்‌, பரவு தஞ்சினைத்‌ தடுக்கவே 
உன்னி உடலிற்‌ கட்டலாமிப்‌ பூணு நூலினைக்‌ கொண்ட தால்‌ / 
ச்ர்விலகன : ஒ, உள்ளே விளக்கு எரிகிறது ; இரண்டு 
பேர்‌ தூங்குகிறார்கள்‌. உள்ளே போனவுடனே முதல்‌ 
வேலை, என்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்வதற்காகக்‌ கதவைக்‌ 
இறந்துவிட வேண்டும்‌. 
ஒரு வேளை அது அருப்பிடித்த கதவாக இருக்கு 
கத்த ஆரம்பித்‌ விட்டால்‌ ? 
அதன வாயிலே கொஞ்சம்‌ தண்ணீர்‌ ஊற்றினால்‌ 
ஓசையே இ.ராஅ அல்லவா ? 
அது அறி; சமயதீஅக்ளுதீ தண்ணீர்‌ கிடைக்காமற 
போனால்‌! 
இதோ என முதுகைக்‌ கொடுத்து, கதவை 
அப்படியே தூக்கி வைத்த விடுகிறேன்‌ ? 
பேஷ்‌, அஅதான சரி, ஹே! ஆசாரிய! இதோ 
வணக்கம்‌! 
| அதிக்கிறான்‌. | 
ஓம்‌ நமோ வரதாய, கார்த்திசேயாய, 
ஓம்‌ நமோ கனகசகதயே, பரம்மண்ய தேவாய, வரதாய 
ஓம்‌ நமோ பாஸ்கர நநதினே, 
ஓம்‌ நமோ யோகாசார்யாய / 


காட்து 13 ல்ல 


[உள்ளே கன்ன வாயிலின்‌ வழி 

யாகப்‌ பிரவேடிக்கிமுன்‌; கதவைத்‌ 

இறக்கிறான்‌; அத ஓசையுண்டாக்‌ 

இயகால்‌ சண்ணீடைக்‌ கேடுரொன்‌; 

தண்ணீர்‌ கிடைக்காததால்‌ தன்‌ 

முதுகைக்‌ கொடுத்துத்‌ தாக்கி, 

. கதவை ஒருபுறமாக வைத்துவிட்டு 

தூங்குகிற மைத்திமேயனையும்‌ சாரு 

தத்தனையும்‌ உற்றுப்‌ பார்க்கிறான்‌ '] 

ஈன்றுகத்‌ தூங்குகிருர்கள; அதோ அங்கே க்‌ 

கும்‌ டமாமத்தை அடித்தால்கூட எழுந்திருக்க மாட்‌ 

டார்கள்‌. அமாம்‌-இதென்ன வீடெல்லாம்‌ மத்தளம்‌, 

முக வீணை, கெஞ்சிரா, புல்லாங்குழல்‌, வீணை, தம்புரா. 

புத்தகம்‌, இந்த இனம்‌ இருக்கதெதே யன்றி ரத்தினம்‌, 

மாணிக்கம்‌ முதலியன ஒன்றும்‌ காணவில்லையே. இது 

என்ன ஓரு காட்டிய ஆசிரியன்‌ வீடா? இவன்‌ உண்மை 

யாகவே தரித்திரன்தானா ? அல்லன திருடன்‌, அ௮.ரசண்‌ 

இவர்களிடத்தில்‌ அச்சமுற்அத இிரவியத்தைப்‌ பூமியில்‌ 

புதைத்து வைத்திருக்கிறானா ? அஅவும்‌-—இனதோ--இந்த 
விதைகளைப்‌ போட்டால்‌ உடனே தகெரிம்‌அ விடுகிற ௮. 

| விதைகளை ப்‌ பூமியில்‌ போடுகிறான்‌ | 


சே! விதை விருத தியாகவில்லை. இங்கே புதையலுங்‌ 
கிடையா; பொக்கலெமுங்‌ கடையா. உண்மையில்‌ 
இவன ஏழைதான பாவம்‌! உம்‌: சரி: வந்தபடியே இரும்‌ 
பிப்‌ போக வேண்டியதஅதான்‌ ! 


மைத்‌. (தூக்கத்தில்‌ பிதற்றுகிறான்‌). வா அப்பா! இந்தத்‌ 
தங்கப்‌ பானையை வாங்கிக்‌ கொள ! 


of இன்பப்‌ புரட்சி 


சர்‌ : (பயந்து) விழித்துக்கொண்டுவிட்டானா? (யோசித்த) 
அல்லது கனவு காண்கிறானா ? (அருகில்‌ போய்ப்‌ பாரத அ) 
தூக்கந்தான்‌ ! கையிலே எதையோ அணியால்‌ மூடி 
53 வதஅக்கொண்டிருக்கறொன்‌ கக்க 
பாவம்‌! இவன்‌ சொத்தை அபகரிக்கலாகா அ ; இவ 
னும்‌ என்னைப்போல்‌ வருந்‌ துகிற ஓர்‌ எழைதானே ? 
மைத்‌: ஓ! இதோ! நான்‌ சொல்லிவிட்டேன்‌. உடனே 
வக இதை வாங்கிக்‌ கொள்‌; இல்லாவிட்டால்‌ பெரிய 
பாவத்துக்கு அளாவாய்‌. 
சர்‌: சரி சரி; இணி வாங்கெகொள்வஅதான்‌ மிகப்‌ 
பொருத்தம்‌ ! 
ஆனால்‌, விளக்கு எரிகிறதே!....ஆம்‌; இந்த வண்டை 
ஏவினால்‌ திபத்தை ஒரு நொடியில்‌ அணைத்‌ அவிடும்‌. 
(வண்டை விட்டு விளக்கை அணையச்‌ செய்‌) 
ஆஹா ! இருள்‌ சூழ்க அவிட்டதே! இந்தச்‌ செயலால்‌-- 
இந்த இடம்‌ மட்டுமல்ல--- என்னுடைய பிராமண குலமே 
அந்தகாசதீதால்‌ சூழப்பட்டதல்லவா 1........ 
உம்‌; என்ன செய்வது! அம்தணனாகப்‌ பிறந்தும்‌, 
அரிய மறைகளை ஐயமறக்‌ கற்றும்‌, *ஈ' என்று கேளாத 
இயல்பைப்‌ பெற்றும்‌, மதனிகை என்னும்‌ மங்கையை 
அடைவதற்காக_இப்பொழுஅ இத்தகைய பாவச்‌ செய 
லுக்கும்‌ அணிக்துவிட்டேன்‌. உம்‌, சரி; வாங்கிக்‌ 
கொள்ளுகிேேன. (மைதபோயனிடம்‌ சென்று கையை 
நீட்டி வாங்கிக்கொள்ளுகிறான்‌). 
மைத்‌: (கொடுத்‌ அவிட்டு) வாங்கிக்‌ கொண்டாயா ? 


சர்‌ : உன்‌ விருப்பப்படி வாங்கிக்‌ கொண்டேன்‌. 


காட்சி 13 213] 
மைத்‌ : என்‌ பீடை ஒழிர்ததா ? 
சர்‌: கான்‌ சுமக்கிறேன்‌ அதை! 
மைத்‌: இணி, கான்‌ தூங்கலாமல்லவா ? 
சர்‌ . கன்றாக; நாறு வருஷம்‌ அங்கு ! வாழ்க உன்‌ அயில்‌! 
| தங்கப்‌ பானையுடன்‌ வெளியேறு 
திருன்‌$ வழியில்‌ வர்க சதனிகை 
அவனைப்‌ பார்த்து விடுகிறாள்‌. | 
ரத: யார்‌? யாரது ?...வர்தீதமானகன்‌ எங்கே? வர்த்த 
மானகா! அடேய்‌! வாத்தமானகா! நீ நாசமாய்ப்‌ போக! 
வர்தீதமானகா ! 

[இரைந்து கூவுகிறாள்‌ ; சர்விலகன்‌ 
அவளைக்‌ கொல்ல நினைக்க, 
மீண்டும்‌ பெண்‌ என்று கருதி 
விடைக்‌ அஓடிவிடுகிழுன்‌ ; ரதனிகை 
பரபரப்புடன்‌ உள்ளே வருகிறாள்‌ | 

ரத: மைத்ரேயரே! மைதரேயரெ! 

மைத்‌ : உஸ்‌! கத்தாதே! கல்ல தூக்கம்‌ ! 

ரத:. உம்ம தூக்கத்திலே இடி விழ! திருடன்‌ வந்து! 
கன்னம்‌ வைத்துவிட்டு ஓடுகிறான்‌ ; எழுந்திரும்‌; எழுக 
திரும்‌. | 

மைத்‌ : (கண்ணை மூடியவாறே) என்ன? கன்னம்‌ வந்து 
திருடனை வைத்துவிட்டு ஓடியதா! ஓடட்டும்‌; ஓடட்டும்‌. 

ரத: பாழும்‌ பிராமணா! கண்ணைத்‌ இறக்து பாருமையா 
இகோ! சன்ன வாசல்‌! போய்‌ தூதையம்மாளிடம்‌ 


சொல்லுகிறேன்‌. 


96 இன்பப்‌ புரட்சி 


ச 


மைத்‌: (எழுந்து பார்த்தி) சாருதத்தா! சாருதத்தா 
எழுந்திரு! : எழுந்திரு! கள்ளன்‌! கள்ளன்‌! கன்னம்‌ 


வைத்துவிட்டான்‌ ! 


சாரு; (விழிக்தெழுக்து) மைத்தியேயா! நான்‌ பயப்படு 
வேன்‌ என்றெண்ணி பரிட்சை செய்கிருயா? தெரியும்‌ 
ஏனக்கு; சும்மா படுத்துக்‌ கொள. 

மைத்‌: பரிட்சையுமல்ல ; பரிகாசமுமல்ல : நீயே பா 
அகோ, இன்றொரு வாசலைப்‌ போல! 

சாரு: (கன்ன வாசலைப்‌ பார்‌ த்த) அஹா! யாரோ இறந்த 
கலைஞன்‌ ; கன்ன வாயிலுக்கும்‌ ஒரு கண்ணியத்தை 
உண்டாக்கி யிருக்கிரான்‌. இதைப்‌ பார்த்துக்கொண்டே 
இருக்கலாம்போல்‌ கொறஅதிற அ. 

மைத்‌. அனால்‌, இந்தத்‌ தொழிலின்‌ பெருமையை நம்மி 
மிடம்‌ காட்டிச்‌ சென்ற இவன்‌-— ஒன்ன அயலுூசானாக 
இருக்க வேண்டும்‌; அல்லஅ இந்த வித்தையைப்‌ பயிலு 
வதற்காக இங்கே வந்தவனாக இருக்க வேண்டும்‌. 
ஏனென்றால்‌ இந்த ஊரிலே நம்முடைய சொத்தின்‌ 
மதிப்பு யாருக்குத்‌ தெரியாது ? எல்லோரும்‌ அறிவார்‌ 
கள்‌! இவன்‌ யாரோ போயும்‌ போயும்‌ இந்க பண்ணா லே 
அழைக்‌ திருக்கிரானே ! 

சாரு: மைத்திமேயா ! என்ன அநியாயம்‌ பாவம்‌! அயலூரி 
லிருக்‌அ இவ்வளவு கஷ்டப்பட்டு வநதவன, மாளிகை 
யைப்‌ போல்‌ காணும்‌ நமது வீட்டைக்‌ கண்டு மயங்கிப்‌ 
போய்‌ உள்ளே துழைந்‌ விட்டான்‌ ; பணத்தைக்‌ காக்கும்‌ 
பாரம்‌ இல்லாமையால்‌ காம்‌ கவலையின்றி அரங்கும்‌ 
உண்மையை அவன்‌ எவ்வாண அறிந்திருக்க முடியும்‌? 
நம்‌ அயிலைக்‌ கண்டு களிப்புடன்‌ இல்லமெல்லாம்‌ பொரு 


காட்டு 13 27 


ஊத்‌ தேடிவிட்டு, ஒரு சல்லீயும்‌ காணாது உடைந்த 
மணத்துடன்‌ வெளியே ஓடியிருக்கிறான்‌. இனி, அவன 
கன்‌ கண்பர்களி௨மெல்லாம்‌ நம்மிடம்‌ ஏமாற்த கதையை 
எடுத்துச்‌ சொல்லி எவ்வளவோ ஏங்குவான்‌. உம்‌... 
என்ன செய்வஅ ? 

மைத்‌: போதும்‌ நீ கள்வனுக்கு வருந்துவது !.... திருட்டுப்‌ 
பயல்‌-—-“பெரிய வீடாக இருக்கறதே; பெரிய மூட்டை 
கட்டலாம்‌; ஏதாவது வெள்ளிப்‌ பெட்டியோ- தங்கப்‌ 
பானையோ இடைத்தால்‌....(கினவுக்கு வந்து) ஓ ஓ... 
தங்கப்‌ பானையை நீ வாங்கிக்கொண்டு விட்டாயல்லவா? 
(யோசித) பேஷ்‌ ! நல்லகாரியம்‌ செய்கேன்‌ ! ஏற்கனவே 
உன்னால்‌ அடிக்கடி முட்டாள்‌ பட்டம்‌ கட்டிக்கொள்ள 
கிறேன்‌; இதிலாவ ௮ தப்பினேனே ! ஈல்லவேளை ! இல்லா 
விட்டால்‌ அந்தப்‌ படுபாவி என்னிடமிருந்து தங்கப்‌ 
பானையைப்‌ பிடுங்கிக்கொண்டே போயிருப்பான்‌. 

சாரு: என்ன மைதமேயா இது, சம்பந்தமில்லாத 
பரிகாசம்‌? 

மை: பரிகாசம்‌ எல்லாம்‌ இதிகாசமாய்ப்‌ போயிருக்கும்‌, 
நான்‌ மட்டும்‌ தங்கப்‌ பானேயை உன்னிடம்‌ கொடுக்காமல்‌ 
இருந்திருந்தால்‌! 

சாரு: தங்கப்‌ பானையை என்னிடம்‌ கொடுத்தாயா? 

மைத்‌: ஆமாம்‌; அதனால்தான்‌ தப்பினேன்‌. இல்லாவிட்‌ 
டால்‌ அந்தத்‌ இருடன்‌....... 

சாரு: விளையாடாதே! நான்‌ வாங்கிக்கொண்டேனா ? 

மைத்‌: அமாம்‌! 


சாரு: எப்பொழுது ? 


58 இன்பப்‌ புரட்சி 

மைத்‌: நான்‌ தூங்கியபொழமுது. 

சாரு: சொப்பனமா ? அல்லத பிதற்றுகிருயா ? 

மைத்‌ : இரண்டுமில்லை; நீ கையை நீட்டி தங்கப்‌ பானையை 
என்னிடமிருக்து வாங்கிக்‌ கொண்டாய்‌; இதில்‌ எள்ளள 
வும்‌ சந்தேகமில்லை. 

சாரு: (மகிழ்ச்சியோடு) ஓ! புரிந்தது! 

மைத்‌: என்ன எனன! 

சாரு : வந்தவன்‌ வாம்த்திக்கொண்டுகான்‌ போயிருப்‌ 
பான. 

மைத்‌ : ஐயையோ! திருடன்‌ கொண்டு போய்விட்டானா ? 

சாரு: அமாம்‌! அவன்‌ பட்ட கஷ்டம்‌ வீணாகவில்லை. 

மைத்‌ : அவன்‌ நாசமாய்ப்‌ போக! ஐயோ! அ௮ அடைக்‌ 
கலப்‌ பொருளாயிற்றே ! 

சாரு : (அப்போதே தன்‌ நிலையை உணர்க்‌து) ஆம்‌... ஆம்‌: 
அடைக்கலப்‌ பொருள்‌... (வருந்தி கமூர்ச்சையடை 
கிழுன). | 

மைத்‌ : (தெளிவித்‌ அ) சாருதத்தா! இதற்காகக்‌ கவலைப்‌ 
படாதே; திருடன்‌ கொண்டு போனான்‌ என்ற சொல்லி 
விடுவோம்‌. 

சாரு : யார்‌ நம்புவார்கள்‌ மைத்மெயொ ? ஏழையின்‌ உண்‌ 
மைக்கு மதிப்பே? வறியனைத்‌ தூற்றுவது தான்‌ உலகத்‌ 
தன்‌ இயல்பு !........ 

ஆஹா! விதி! கொடிய விதி, என்‌ பொருளை யெல்‌ 

லாம்‌ கவர்கச்தது போதாமல்‌ என்‌ நல்லொழுக்கத்தையும்‌ 
கவர்ந்து விட்டதே! என்ன செய்வது? 


காட்சி 74. 99 


மைத்‌ : சாருதத்தா! எனக்கு ஒருயுக்தி தோன்அகிற அ; 
நான்‌ சொல்லி விடுகிறேன்‌-—“ தங்கம்‌ என்றம்‌ பானை 
என்‌ அம்‌ யாரும்‌ எங்களிடம்‌ கொடுக்கவும்‌ இல்லை; அதை 
நாங்கள்‌ பார்க்கவும்‌ இல்லை என்‌அ! மீறி வழக்குத்‌: 
தொடர்ந்தால்‌ “சாட்டி கொண்டு வா” என்னு சவால்‌ 
விடுகிறேன்‌ ! சரிதானே ? 

சாரு : என்ன எனன ? நான்‌ இன்னும்‌ பொய்யை வேறே 
சொல்ல வேண்டுமா? மைத்தியேயா ! பிச்சை எடுத்தா 
வஅ அடைக்கலப்‌ பொருளைத்‌ திருப்பிக்‌ கொடுப்பேனே 
யன்றி உண்மைக்கும்‌ ஒழுக்கத்‌ துக்கும்‌ ஒரு நாளும்‌ களக்‌ 
கத்தை உண்டாக்க மாட்டேன்‌, 

மைத்‌ : (எழுந்‌) சாருதத்தா! நீ நன்றுகயோசதஅ ஒரு 
முடிவுக்கு வா; நான அதற்குள்‌ ஒரு முக்கியமான காரி 
யத்தை முடித்அவிட்டு வருகிறேன்‌. (போகிறான்‌. ) 

காட்சி 14 
[வீதி : மைத்‌ திரேயன்‌ கவலையுடன்‌ வருகிறான. / 
மைத்திரேயன்‌ : எனனதான இருந்தாலும்‌ மனிதனுக்கு 
இவ்வளவு முட்டாள்தனம்‌ கூடா அ ; எஜமானன்‌ எனன 
எண்ணி பொருளைத்‌ திருடன்‌ கையிலே கொடுத்த என்‌ 
மூளைக்கு இணை என்‌ மூளை ஒன்‌ தான்‌ ! இப்பொழு 
என்ன செய்வது? ஒன்றுமே கோன்‌ றவில்லை. 
[ரதனிகை ஒரு ரத்தின மாலையுடன்‌ 
வருகிறாள்‌. | 

ரதனிகை : மைத்ரேயரே! கமஸ்காரம்‌! 

மைத்‌ : நீ ஈன்றாகத்‌ தூங்கக்‌ கடவது! 
இந்த அதிகாலையில்‌ £ 





80 இன்பப்‌ புரட்சி 


ரத : அதிகாலையிலே ஓர்‌ அற்புதமான வெகுமதி; வாங்கிக்‌ 
கொள்ளும்‌! 
[ரத்தின மாலையைத்‌ தருகிறாள்‌. | 
மைத்‌ : (ரத்தின மாலையை வாங்கிப்‌ பார்த்து) சசனிகே! 
என்ன வினையாடுகிறாய்‌ ? யாருடையது இந்த ரத்தின 
மாலை? 


ரத: யாருடையதாக இருக்க முடியும்‌? எந்த உத்தமி 
எந்தப்‌ ' பதிவிரதை-கன்‌ கணவனுடைய நற்பெயரைக்‌ 
காப்பதற்காக இதுவசையில்‌ தன்னுடைய ஆபரணங்கனை 
ஒவ்வொன்ருகக்‌ கொடுத்து வந்தாளோ-அம்தக்‌ கற்பி 
யான “தூதை? அம்மாளுடையது இந்த ரதன ஹாமம்‌! 
வாங்கிக்‌ கொள்ளும்‌! 

மைத்‌ : யார்‌? சாருதத்தருடைய தர்ம பத்கியா இதைக்‌ 
கொடுத்தார்கள்‌ ? யாருக்காக ! 

ரத : உமக்காக! ஒருவிதம்‌ எடுத்துக்கொண்ட ரர்களாம்‌ * 
அது முடிந்ததற்காக-இதனை உமக்குத்‌ தானமாகக்‌ 
கொடுக்தனுப்பி யிருக்கிமூா கள. 

மைத்‌: ஓ! புரிர்துவிட்டது! ரதனிகே! இது வெம்‌ 
கானமல்ல; அபய தானம்‌! மான தானம்‌! சாருத்தத 
ருடைப கவலை தூதையம்மாளாக்குதி தெரிந்‌ அவிட்ட 
தென்று நினைக்கிறேன்‌. 

ஏத : அம்‌; நான்தான்‌ சொன்னேன்‌ ; வசந்தசேனையின்‌ 
ஆபரணங்கள்‌ களவு போனமைபற்றி தாதை மிகவும்‌ 
வருந்தினார்கள்‌. இனிமேல்‌ இந்த உஜ்ஜியினியிலே உள்ள 
வர்கள்‌, நாம்‌ எல்லோசையும்‌ ஏமாற்றிப்‌ பிழைப்பதாக 
அபாண்டம்‌ கூறி வம்பளப்பார்களே என்று கண்ணீர்‌ 


உகுத்தார்கள்‌ ; திடீரென்று எதையோ நினைத்துக்‌ 


காட்சி 14 60 


கொண்டு, தம்‌ தாய்‌ விட்டிலிருந்து கொண்டு வந்த இந்த 
சதி னைமாலையை உம்மிடம்‌ கொடுக்கச்‌ சொல்லி என்னை 
அனுப்பினார்கள்‌. 

மைத்‌ : அதன்‌ பொருள்‌ இதுதான்‌ ! சாருதத்தரிடம்‌ 
கொடுத்தால்‌-பெருந்தன்மையால்‌ அவர்‌ இதை வாங்கிக்‌ 
கொள்ள இசையமாட்டார்‌; ஆகையால்‌, எனமூலமாக: 
இதனை வசந்தசேனைக்கு அனுப்புகிறர்கள தூதை: 


யம்பை 1 
ஏத: ஆம்‌; அதுதான்‌ உண்மை ! 
(திசையில்‌ பார்த்து) அதோ, சாருததீதா வருகிறனர்‌! 
நான்‌ போய்‌ வருகிறேன்‌ ! (போகிழுள்‌) 
சாருதத்தன : (வந்த) மைத்‌ திமெயோ ! நல்ல காரியம்‌ செய்‌ 
தாய்‌; இந்தத்‌ அன்பத்திலே என்னை அங்கே தனியாக 


மைத்‌ : கான்‌ இங்கே வந்துவிட்டேன்‌ ; அதற்காக இதை 
வாங்கிக்‌ கொள்‌. (மாலையைக்‌ கொடுக்கிறான்‌): 

சாரு : என்ன இது? 

மைத்‌ : உனக்கு ஏற்ற நல்ல மனைவியை அடைந்த பலன. 

சாரு : கஷ்டம்‌! என்‌ மனைவி இதை அனுப்பியிருக்‌ 
இருளா? மைத்திமேயோ ! இப்பொழு அதான நான்‌ பூரண 
தரித்திரன்‌ ! பெண்ணின்‌ அகீதியால்‌ அவள கணவன்‌ 
போஷிக்கப்படும்போ த உண்மையில்‌ கணவன்‌ கதிர 
யாகவும்‌, மனைவி புருஷஞகைவும்‌ மாறிவிடுகிரறாகள. 
(யோூத்‌து) இல்லை மைதீபோயா ! நான்‌ தவறிச்‌ சொல்லி 
விட்டேன்‌ ; கான்‌ தரிக்தரன்‌ அல்ல; மகா பாக்கியசாலி. 
என்‌ தெரியுமா ? நான்‌ தரித்திரனாக இருந்தால்‌, பாக்கியத்‌ 


52 இன்பப்‌ புரட்சி 


அக்ளகுத்‌ தக்கபடி நடக்கும்‌ மனைவியையும்‌, சுக தூக்க 
களில்‌ பிரியாத நண்பனாக உன்னையும்‌, பழுஅறாத சத்தி 
யத்தையும்‌ எவவாஅ பெற்றிருக்க முடியும்‌ *..... 
நல்லது மைத்மேயோ! நீ உடனே போய்‌ வ. சக்கசேனை 
யைப்‌ பார்‌; நான்‌ மறதியால்‌ அவளுடைய ஆப.ரணங்களை 
என்னுடையதென்று நினைத்‌ அ சூதாட்டத்தில்‌ வைத்துக்‌ 
தோற்றவிட்டதாகக்‌ கூ௮ு! அதற்குப்‌ பதிலாக இந்த 
சதிதினமாலையை நான்‌ அனுப்பியகாகச்‌ சொல்லி அதை 
அவளிடம்‌ கொடுத்து விடு! 
மைத்‌ : சாருதத்தா! அவள்‌ நகைகணை காம்‌ அபகரிக்க 
வில்லையே! திருடன்‌ அல்லவா கொண்டுபோய்‌ விட்டான்‌ 
அதற்காக, நாலு சமுத்திரத்தின்‌ சாரமாகக்‌ இடைகத்த 
இரந்த ரததினமாலையையா கொடுப்பஅ? 
சாரு : ஆம்‌; அஅதான்‌ நியாயம்‌; இத நகையின்‌ மதிப்‌ 
பல்ல ; அன்பின்‌ மதிப்பு. இதோ பார்‌! என பேரில்‌ ஆணை 
யிட்டுச்‌ சொல்‌! நீ இதை அவளிடம்‌ சேரப்பிக்க 
வேண்டும்‌ | 
மைத்‌ : சரி; உன்‌ சத்தம்‌ அவள்‌ பாக்கியம்‌! அப்படியே 
செய்கிறேன்‌ ! 
| இருவரும்‌ வெவ்வேறு திசையில்‌ 
, செல்கிரோரகள ] 


காட்சி 1 5 


| வசந்தசேனையின்‌ வீட்டில்‌ பின்புறத்துள்ள நந்த 
- வனம்‌, சர்விலகன்‌, தான்‌ சாருதத்தன்‌ வீட்டில்‌ திரு 
டிய ஆபரணங்களை துணியால்‌ மூடி எடுத்துக்‌ 
கொண்டு வருகிறான்‌. | 


காட்சி 15 63 


சர்விலகன்‌ : இரவிலேதான்‌ எனக்கு ஒளி; பகற்‌ காலங்‌ 
களிலே என்‌ பிரகாசம்‌ பாழடைந்து விடுகிறது; என்‌ 
இருட்டுச்‌ அணைவனை இந்த முரட்டுச்‌ சூரியன்‌ ஓட்ட 
வருகிறபோது என்‌ திருட்டுத்‌ தொழிலுக்குப்‌ பெரிய 
ஆபத ஏற்படுகிறது. காலலாளிகளையும்‌ ஏமாற்றித்‌ அச்‌ 
கத்கையும்‌ வென்றுவிடும்‌ எனக்கு, பகைமை பூண்ட இந்‌ 


தப்‌ பகலோடு போராட முடி வதில்லை.......' 

தேற்று ராத துரி வந்து கொண்டே இருக்கென்‌; திட 
பொன்ன ராஜ சேவகர்கள்‌ என்‌ அருகிலே தோன்றினார்‌ 
கள்‌. உடனே என்ன செய்தேன்‌ தெரியுமா? அந்த வீட்‌ 
டிலே உள்ள ஒரு தூண்போல அப்படியே நின்அவிட்‌ 
டேன. ஆனாலும்‌, யாராவ அ என்னை உற்றுப்‌ பார்த்தால்‌ 
இக்க மனம்‌ 'இக்திக்‌' என்று அடித்அக்‌ கொள்ளுகிற அ. 
எங்காவது பேச்சுக்‌ குரல்‌ கேட்டால்‌ நம்மைப்‌ பற்றித்‌ 
கான்‌ பெசுகிருர்சளோ என்௮ உள்ளம்‌ சந்கேகிக்கிற அ. 
காரணம்‌ .. என்‌ குற்றங்கள; என்‌ குற்றங்களுக்கெல்லாம்‌ 
சாரணம்‌ மதனிகை........ (மதனிகை வருவதைப்‌ பார்த்‌ அ) 

ஓ! வந்துவிட்டதே என்‌ காதலின்‌ வெப்பத்தைத்‌ 
தணிக்கும்‌ சந்தனக்‌ குழம்பு! 

(உரத்த குரலில்‌) மதனிகே! மதனிகே! வா! இங்கே 
வா! 

[மதனிகை அருகில்‌ வருகிஜுள்‌ | 
மதுனிகை : நீங்களா? இங்கேயே வர்‌ அவிட்டீர்களே ! 
சர்‌ : காரியமாகதுதான ! சரி; ஜர்‌ இரகடயெம்‌! 

[கறிசெயலாக அங்கு வந்த வ௫ந்த 

சேனை இவர்களைப்‌ பார்த்துவிட்டு 

மறைக்து நிற்கிறாள்‌ ] 


64 இன்பப்‌ புரட்சி 

சர்‌ : இங்கே வேறு ஒருவரும்‌ இல்லையே? 

மத : இல்லை; என்ன சங்கதி? சொல்லுங்கள்‌ ! 

சர்‌ : வசந்தசேனைக்குப்‌ பணம்‌ கொடுத்துவிட்டால்‌ உன்‌ 
னுடைய அடிமை விலங்கு நீங்கிவிடுமல்லவர 2 

மத : நீங்கிவிடும்‌; அனால்‌ அதற்கு அவவளவு பணம்‌ 3 

சர்‌: இடைத்துவிட்டது ; உன்‌ பொருட்டு கான்‌ புரிந்த 
சாக௪ச்‌ செயல்‌ நல்ல பலனைக்‌ கொடுத்தது. 

மத: சாகசச்‌ செயலா ? முன்பு கூறினீர்களே, அந்தக்‌ 
கொடிய காரியமா ? 

சர்‌ : கொடிய காரியமென்௮ தெரியாமல்‌ சொல்லுகிடுய்‌; 
சாகசக்காரனிடந்தான்‌ லக்ஷ்மீ கடாக்ஷம்‌ நிரம்பி 
யிருக்கும்‌. 

மத: கல்ல; அந்தத்‌ திருவின்‌ அருளைத்‌ இருடியோ, 
கொள்ளையடி.க்தோ சம்பர்‌ இக்கவில்லையே ? 

சர்‌ : மீண்டும்‌ கூறுகிறேன்‌ கேள்‌; இதைச்‌ சர்விலகன்‌ 
மலர்களோடு குலுங்கும்‌ கொடி போன்று ஆப. ரணவக 
ளோடு விளங்கும்‌ ஸ்தரீயிடம்‌ கொள்ளையடி.க்கமாட்டான்‌. 
வேள்விக்காகச்‌ சேமித்து வைத்திருக்கும்‌ வேதியன்‌ 
பொருளையும்‌ கவரமாட்டான ; செய்யத்தகாதனை இவன்‌ 
செய்யவே மாட்டான்‌ ; ஆகையால்‌ பயப்படாதே! வசந்த 
சேனைக்கு என்றே அளவு எடுத்து செய்ததைப்‌ போன்ற 
ஆபரணம்‌ தருகிறேன்‌. அதனைக்‌ கொடுத்து விட்டு 
விடுகலை பெற்றுக்கொண்டு வா ! 

மத : எங்கே அர்த ஆபரணம்‌ ? 

சர்‌ : இந்தா! (மதனிகையிடம்‌ கொடுத்த பின்‌) வசந்த 
சேனையை அணிந்து கொள்ளச்‌ சொல்‌! 


காட்சி 1௦ 65 


மத : (ஆபமணத்தைப்‌ பலமுறை உற்றுப்‌ பார்த்து) இதை 
நான்‌ இதற்குமுன்‌ எங்கேயோ பார்த்திருக்கிறேனே; 
எங்கிருக்கு கொண்டு வம்‌ தீர்கள்‌ ? 
சர்‌: அதைப்பற்றி உனக்கென்ன ? நீ எடுத்துக்‌ கொண்டு 
போ. 
மத : உள்ளம்‌ ஒன்றியபின ஒளிவு மறைவு எதற்காக? 
என்னிடம்‌ நம்பிக்கையில்லையா ? அப்படியானால்‌ எனக்கு 
விடு கலையே வேண்டாம்‌. 
சர்‌ : கோபியாதே மதனிகே! நெஞ்சை யொளித்து ஒரு 
வுசகமில்லை. 
மத : ஆயின்‌, ஏன்‌ தயக்கம்‌ ? சொல்லுங்கள்‌ ! 
சர்‌ : அர்த விடு யாருடையதென்ற எனக்குத்‌ கெரி 
யாது; ஆனால்‌, காலையிலே செட்டிமார்த்‌ தெருவில்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌ சாருதத்தன்‌ என்பவனுடைய வீட்டில்‌ 
என்று ! 
மத: (ஈடுக்கி) ஆ! ஆ! 
[வசந்தசேனை மறைவிலே உற்றுக்‌ 
கேட்டு “ஹா” என்னு கள்ளாடு 
கிறாள்‌ | 
மத: பாவி! சாருதத்தமைக்‌ கொணன்னுவிட்டாயா ? 
சர்‌ : மதணிகே! எதற்காக நீ இப்படி ஈடுங்குகிறாய்‌ ? நான்‌ 
ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே;--* தூல்குகிறவனை 
யும்‌ பயந்தவனையும்‌ அன்புஅத்தமாட்டேன்‌?” என்ற, 
மத : ஆனால்‌ சாருதத்தரை ந அடிக்கவோ கொல்லவோ 
இல்லையே? 
சர்‌ : இல்லவே இல்லை, 
.] 


66 இன்பப்‌ புரட்சி 
வசந்‌ : அப்பா! பிழைத்தேன்‌! 
மத: சத்யமாக ? 


சர்‌ : சத்யமாக! அது சரி; அவனிடம்‌ உனக்கென்ன இவ 
வளவு... 


மத: அன்புதான்‌ ! இப்பொமுது என்‌ மழெச்‌சி எல்லை 
கடச் அவிட்ட அ. 


சர்‌: புரிந்தது; அரோகீ! உன்‌ உள்ளம்‌ தெரிகிறது ! ஐயோ! 
என்‌ குலதீதை மதிக்காமல்‌, என்‌ குணத்தை மதிக்காமல்‌ 
உன்பேரிலுள்ள உண்மைக்‌ காதலால்‌ இப்படிப்பட்ட 
இழிவான தொழிலுக்கும்‌ அடிமையானேன்‌ ! அனால்‌... 
ஏ! வஞ்ச ! என நட்பை மறக்த, என்‌ காதலை மறந்து, 
நீ இன்னொருவனை இதயத்திலே வைத்துக்‌ கொண்டாய்‌. 
(வெறுப்புடன்‌) ஆமாம்‌; இத சகஜம்‌! மரத்திலுள்ள கனி 
களையெல்லாம்‌ பறவைகள்‌ புசித்தவிட்டு அர்த விரு 
கத்தை மொட்டையாக்கி நிறுதிஅுவதுபோல--நற்‌ 
குலத்தில்‌ பிறச்௪ தனிகரின்‌ செல்வ ததையெல்லாம்‌ வேசி 
கள்‌ சூறையாடி, அவர்களை அண்டியாக்குகிருர்கள்‌....... 


செல்வமும்‌, ஸத்ரீகளின்‌ உள்ளமும்‌ “செல்வோம்‌” 
என்று பல பேரை நாடிச்‌ சென கொண்டே இருக்கும்‌. 
கதனத்தினிடமும்‌ தையலிடமும்‌ விசுவாசம்‌ வைக்கும்‌ 
மணிதர்களெல்லாம்‌ மூடர்கள்‌; அதிலும்‌ ஸ்த்ரீகள்‌ தன்‌ 
பையோ- பயங்கரமான அ ! தங்களுக்குக்‌ காதல்‌ இல்லை 
யென்றால்‌, தம்மை விரும்புவோசை அவமானப்படுத்தத்‌ 
தயங்கவே மாட்டார்கள்‌. உண்மைக்‌ காதல்‌ கொள்ளும்‌ 
உத்தம ஸ்த்ரீயே அறுப்விக்கக்‌ தக்கவள்‌; காதலற்ற கப 
டப்‌ பெண்‌ கொல்லப்பட வேண்டியவள்‌... ..... 


காட்சி 15 67 


ஆஹா ! இந்தப்‌ பெண்‌ இனத்தின்‌ இயல்பைப்பற்றி 
ஒரு பெரியார்‌ மிகவும்‌ அழகாகச்‌ சொல்லியிருக்கிரோ; 
அவர்‌ சொல்னுகிரறோ:— 

6 விலைமாதரும்‌ மயானத்திலே மலாந்த மலாகளூம 
ஒன்னு !” | 

“இந்தப்‌ பாவிகள்‌, பணத்தின்‌ நிமித்தமாக ஒருசமயம்‌ 
அழுவர்‌; மற்றொரு தருணம்‌ சிரிப்பர்‌; தம்மை கம்பச்‌ செய்‌ 
வர்‌; தாமும்‌ நம்புவர்‌; அனால்‌ அவாகளுடைய உளளன்‌ 
பெல்லாம்‌ ஒரு முகூர்த்த காலக்கான நிலைத்திருக்கும்‌. 
சாற்றைப்‌ பிழிந்தெடுத்து சக்கையை வெளியே எறிவது 
பொல, பணத்தையெல்லாம்‌ பறித்துக்கொண்டு, பிறகு 
அந்தப்‌ புருஷனை தெருவிலே விரட்டி விடுவர்‌. 


“மாதரின்‌ சுபாவம்‌ மகா சஞ்சல த்தன்மை வாய்க்கு; 


பலத்தால்‌ ஊச௫லாடுவது ; அதிலும்‌ இவர்கள்‌ மகா 
கொடியவர்கள்‌ ; மயானத்திலுள்ள மலர்களைப்போல்‌ 
விலக்கத்‌ தக்கவர்கள்‌... என்னு. 


இவாகளுக்கெலலாம்‌ மன தீதிலே ஒருவன்‌; மனையிலே 
ஒருவன்‌; கண்ணடிக்க ஒருவன்‌; காதல்‌ புரிய ஒருவன்‌: 
ஆகையால்‌ வேசி குலத்தில்‌ பிறந்தவர்கள்‌ ஸ்தீர்களே 
அல்லர்‌; அவர்கள்‌ குதிரையின்‌ ஜேணத்தைப்‌ பூட்டிக்‌ 
கொண்ட கழுதைகள்‌. 

(னத்‌அடன்‌ உரத்த குரலில்‌) அடேய்‌! சாருதத்தா! 
என்‌ காதலில்‌ மண்ணை அள்ளிப்‌ போட்டாய்‌ ! இணி நீ 
உயிரோடு இருக்கப்‌ போவ இல்லை. 

மத? ஸ்வாமீ ! இல்லாததை எண்ணிக்கொண்டு எதற்காக 
இப்படிக்‌ கோபிக்கிறீர்கள்‌? 
சர்‌ : எது இல்லாதன 3 


65 இன்பப்‌ பூரட்சி 

மத : தாங்கள்‌ நினைப்பது! இந்த நகைகளெல்லாம்‌ எங்கள்‌ 
எஜமானி அம்மாளுடையவை. 

சா : என்ன? 

மத: எங்கள்‌ வசந்தசேனை சாருதத்தரிடம்‌ இவற்றை 
அடைக்கலமாகக்‌ கொடுத்திருந்தார்கள்‌. 

சர்‌ : எதற்காக? 

மத: (காதில்‌ கூறி) இதற்காக! இதுதான்‌ உண்மை 
விஷயம்‌! 

சா : (பதறி) அப்படியா ? எனன கொடுமை செய்அவிட்‌ 
டேன்‌! கடும்‌ வெயிலில்‌ நிழலுக்காக நான்‌ தங்க விரும்‌ 
பிய மரத்தையே என்னை அறியாமலே மொட்டையடித்து 
விட்டேனே 1 

வசந்‌ : வருந்‌ அகினுன்‌ ; பாவம்‌ ! அறியாமல்‌ செய்திருக்க 
வேண்டும்‌. 

சர்‌ : மதனிகே ! இப்போது நர்ன்‌ என்ன செய்வது ? 
சொல்‌ ! ஒரு வழிசொல்‌ ! 

மத : எனக்கென்ன தெரியும்‌? நீங்களதாம்‌ படிதீதவர்கள. 

சர்‌ : மதனிகே ! ஆண்களின்‌ அறிவு, அவர்கள படித்த 
நூலின்‌ அளவே எற்படும்‌; பெண்களோ, இயற்கையி 
லேயே அறிவாளிகள்‌. ஆசையால்‌, நீதான்‌ எனக்கு...... 

மத: சொல்லுகிறேன்‌ ; ஆனால்‌ அதன்படியே நீங்கள 
செய்ய வேண்டும்‌. 

சர்‌ : கட்டாயம்‌ செய்கிறேன்‌ ! 


மத : இந்த ஆபரணங்களைக்‌ கொண்டு போய சாருதத்த 
ரிடமே கொடுத்‌ அ விடுங்கள்‌. 


காட்சி 15 69 
சர்‌ : அரசனிடம்‌ என்னைக்‌ காட்டிக்‌ கொடுத்‌ அவிட்டால்‌? 
மத : சந்திரனிடத்தில்‌ வெயில்‌ பிறக்காது. 
[வ ௪ர்தசேனை இதைக்‌ கேட்டு 
மகிழச்சியுஅறொன | 
சர்‌ : ஆயினும்‌, இந்த அற்பத்‌ தொழில்‌ எனக்கு வெட்‌ 
கத்தை உண்டாக்குறெஅ. வேறு உபாயம்‌ ஒன்றுமே 
இல்லையா ? 

மத: (யொத்த) இருக்கிறது ; ஓன்று செயயுங்கள 
சாருசக்கருடைய அளாகவே வந்து; இவற்றை என்‌ 
எஜமானியிடம்‌ கொடுத்து விடுங்கள்‌. 

சர்‌ : கொடுத்தால்‌ 1 

மத: நீங்களும்‌ திருடனில்லை ; சாருததீதரும்‌ கடனாளி 
இல்லை ; வசந்தசேனைக்கும்‌ ஆபரணம்‌ கிடைத அவிடு 
இற.து. ப 

சர்‌ : மதனிகே! சரியானயுக்தி! சந்திரன்‌ இல்லாத இரவில்‌ 
காட்டிலே வழி காட்டுவதுபோல-- சிக்கலான இந்தக்‌ 
தருணத்தில்‌ என்‌ புத்திக்குக்‌ கூர்மையளித்தாய்‌ இதோ, 
கொண்டு போய்க்‌ கொடுக்கிறேன்‌. 

[இதைக்‌ கேட்ட வசந்தசேனை 
விமைந்‌அ விட்டுக்குள்‌ போய்‌ ஒன்‌ 
அம்‌ அறியாதவளபோல்‌ உட்காரு 
கருள்‌ | 

மத : பொங்கள்‌; கான்‌ முதலில்‌ போய, உங்கள வர 
வைத்‌ தெரிவித்து விட்டு வருகிறேன்‌ ; பிறகு நீங்கள்‌ 
வரலாம்‌. 
சர்‌ : சரி! 
[மதனிகை போகிறோள்‌ | 


காட்கி-- 1 6 


[வசந்தசேனையின்‌ வீடு, வசந்தசேனை அமர்ந்திருக்‌ 
கிறாள்‌. ஒருபுறமாக மதனிகை வருஒருள்‌.] 


மதனிகை : அம்மா ! சாருகத்தரிடமிருந்து யாரோ ஒரு 
பிராமணர்‌ வந்திருக்கறோ. 
வசந்தசேனை : எங்கே இருக்கிறா ? 
மத : வெளியே நிற்கிமுர்‌. 
வசந்‌ : அபசாரம்‌ உள்ளே வரச்‌ சொல்‌. 
[மசனிகை சென்று சர்விலகனை 
அமைத்த வருகிறாள்‌.] 


மத : வாருங்கள, வாருங்கள்‌, 
சர்விலகன்‌ : ம௫களமுண்டாகட்டும்‌. 
வசந்‌ : தங்கள ஆசியால்‌. உட்காருங்கள்‌. 


சா: சாருதத்தர்‌ சொன்னார்‌: “வீடு மிகவும்‌ மோசமாக 
இருப்பதால்‌ இந்த ஆபரணங்களைக்‌ காப்பாற்றுவது 
கடினமாக இருக்கிறதாம்‌. அகையால்‌ இந்த நகைப்‌ 
பெட்டியைத்‌ தங்களிடம்‌ கொடுத்து வரச்‌ சொன்னார்‌, 
[மதனிகையிடம்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
புறப்பட முயல்கிறான்‌. | 
வசந்‌ . சற்றிருங்கள்‌. அவர்‌ மற்றொன்றும்‌ என்னிடம்‌ 
சொல்லி யிருக்கிறார்‌. இந்த ஆபரணங்களை யார்‌ கொண்டு 
வருகிறாரோ அவருக்கு இந்த மதனிகையைக்‌ கொடுத்து 
விட வேண்டுமென்று கட்டளை யிட்டிகுக்கிறூர்‌. அசை 
யாலே மதணிகையைத்‌ தாங்கள்‌ ஏற்றுக்கொள்ள வேண்‌ 
வேண்டும்‌, 


காட்சி 16 71 


சர்‌ : (தனக்ஞூள) ஐ! விஷயம்‌ தெரிக்தவிட்டஅ 
போலும்‌. சாருதத்தா ! பேஷ்‌. அம்மணி! மனிதன்‌ 
நல்லனவே செய்தல்‌ வேண்டும்‌. கற்குணமே கொள்ள 
வேண்டும்‌. குணம்‌ நிறைந்தவன்‌ தரித்திரனாக இருக்தா 
ஓம்‌ குணமற்ற கடவுள்கூட அவனுக்குச்‌ சமமில்லை நற 
குணங்களாலே அடைய முடியாத பொருளே இல்லை 
கலைமதி சிவபிரானின்‌ இரத்திலே ஏறியது அவனுடைய 
குணத்தின்‌ மேன்மையால்தான்‌. ஆகையால்‌... 

[ஒரு சேவகன்‌ பிரவேசித்த] 

சேவ: அம்மா! வண்டியைக்‌ கொண்டு வந்த தெருவிலே 
நி௮ த்தி யிருக்கேன்‌. 

வசந்‌ : இதோ வருகிறேன்‌, போ. மதனிகே! உன 
கணவரோடு செல்‌. இனி கீ எனக்கு அடி மையல்ல; உன்‌ 
கணவரின்‌ சொத்து, ஆயினும்‌ என்னை மறக்‌ அவிடாதே, 

மத : (காலில்‌ விழுக்‌) காயே! நான்‌ இணி.... 


வசந்‌ : வணங்கத்‌ தக்கவளாகிவிட்டாய்‌. போய்‌ வா! 
என்னை நினைத்துக்கொள்‌. 
சர்‌ : அம்மையே! நன்மை அடைவீர்களாக ! மதனிகே ! 


உன்னால்‌ என்றைக்கும்‌ அடைய முடியாத “வத? என்ற 
மங்கலப்‌ பெயர்‌ இந்த உத்தமியால்‌ உனக்குக்‌ கிடைத்து 
விட்டஅ. ஆதலின்‌ இவரை அன்போடு கோக்கித தலை 
யால்‌ வணங்கு! 
[மதனிகை வணங்குகிறாள்‌. | 
வசந்‌: பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாய்‌ நீடூழி வாழ்வா 
யாக! சென்று வா! 
[மதனிகை சர்விலகனோடு போகி 
முள்‌. மறுபுறத்தில்‌ ஒரு சேவகன்‌ 
வந்‌] 


42 இன்பப்‌ புரட்சி 
சேவ : தாயே! ஒரு அம்தணர்‌ சாருதத்தரிடமிருக்‌கி வந்‌ 
திருக்கிழார்‌, 
வசந்‌ : ஆஹாஹா ! எவ்வளவு சமணீயமான நாள்‌ இன அ. 
போ! உள்ளே வரச்‌ சொல்‌ அவமை. 
சேவ : உத்திரவு. 
போகிறான்‌; உடனே மைத்தி 
சேயன்‌ வருகிறான்‌. | 
மைத்‌ : ம௫களம்‌ உண்டாகட்டும்‌. 
வசந்‌ : வணக்கம்‌; வாருங்கள்‌; அமருங்கள்‌. 
[எமுந்து உபசரிக்கினுள; மைத்தி 
சேயன்‌ உட்காருறொன்‌. | 
மைத்‌ : நீக்களும்‌ அமருங்கள்‌. 
வசம்‌ : (உட்கார்க்‌ அ) வள்ளல்‌ செளக்கியமா யிருக்கிருரா! 
மைத்‌ : செளக்யெமாயிருக்கிறோ. 
வசந்‌ : மைத்தியேயசே! ஈற்குணமாகிய தளிரும்‌, விரய 
மாகிய களைகளும்‌, கம்பிக்கையாகிய வேரும்‌, பெரும்‌ 
சன்மையரகிய மலரும்‌ கொண்ட சாருததீதா என்னும்‌ 
சா௮ விருகூஉத்சை—௩ண்பர்களாயெயெ பறவைகள்‌ இனிது 
அடைந்த வாழ்கின்றன அல்லவா ? 
மைத்‌ : சரியாகச்‌ சொன்னீர்கள்‌? உண்மை! 
வசந்‌ : தாங்கள்‌ இவ்விடம்‌ வந்தன? 
மைத்‌: சாருதத்தர்‌ விஷயமாகத்தான்‌; அவா சிரம்‌ மேல்‌ 
காங்‌ கூப்பிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுசிரொ. 
வசத்‌ : (வணங்கி) என்ன கட்டளை யிடுகிரறா-- தெரிவி 


யுங்கள்‌! 


காட்சி 76 73 


மைத்‌: அவர்‌ ஒரு காள்‌ சகூதாட்டத்திலே உட்கார்ந்து 
ஆடத்‌ தொடங்கினா; தம்மையே மறந்து போனார்‌; 
நீங்கள்‌ கொடுத்திருந்த நகைப்‌ பாண்டச்தை அவ 
ருடையதாக எண்ணி, அதனைப்‌ பந்தயம்‌ வைத்து ஆடித்‌ 
தோற்றுவிட்டார்‌; பிறகு, அர்த ஆபமணங்களைப்‌ பறித்‌ 
அப்‌ போன சூதாட்டக்காரன்‌ சென்ற இடமே தெரிய 
வில்லை. 

வசந்‌: வெகு அழகு! சூதாட்டக்கா.ரர அகிவிட்டாரா 
அவர்‌? உம்‌, அப்புறம்‌ ? 

மைத்‌ : அதற்குப்‌ பதிலாக இதோ, இந்த விலை உயாந்த 
சத்தின மாலையை அனுப்பி யிருக்கிறார்‌. 

[ரத்தின மாலையைக்‌ காட்டுகிறான்‌ ” 
வசந்தசேனை யோடுக்கிருள. | 

மைத்‌ : வாங்கிக்கொள்ள மாட்டீர்களா ? 

வசந்‌ : மைத்திமேயரே! ரத்தின மாலையையா வாங்கிக்‌ 
கொள்ள மாட்டேன்‌ ? கொடுங்கள்‌ ! (வாங்கிக்கொண்டு) 
நான்‌ இதைப்‌ பற்றி யோசிக்கவில்லை; மா மரத்திலே புஷ்‌ 
பங்கள்‌ இல்லாதிருக்‌அங்கூட, இன்னும்‌ தேன்‌ அளி 
விமுகிறகே என்பதைத்தான்‌ எண்ணிப்‌ பார்த்தேன்‌. 
சரி; தாங்கள்‌ போய்‌ அந்தச்‌ சூதாட்டக்காரரிடம்‌ நான்‌ 
சொன்ன தாகச்‌ சொல்லுங்கள்‌... 

மைத்‌ : என்ன வென்றே ? 

வசந்‌ : இன்ன மாலை நான அவடைப்‌ பார்ப்பதற்காக 
அவ்விடம்‌ வருகிறேன்‌ என்னு ! 

மைத்‌ : கல்லஅ; கான்‌ விடை பெறுகிறேன்‌ ! 


வசந்‌ : வணக்கம்‌, 


(த: இன்பப்‌ புரட்சி 


மைத்‌ : (ஒரு புறமாக வந்த) என்ன இருந்தாலும்‌ தாசி 
யின்‌ குணம்‌ எங்கே போகும்‌? ரத்தின மாலை போதா 
கென்ன இன்னும்‌ எதையோ பறிப்பதற்காக இனறு 
மாலை அங்கே வரப்‌ போகிறாள்‌; சாருதத்தர்‌ இரந்த விலை 
மாதின்‌ உறவை விட்டு விடுவஅதான்‌ உசிதம்‌. 
[போகிறான்‌; தோழி வருகிராள$ 
வசம்‌ தசேனையிடம்‌ சசன்று 
வணஅகுகிருள. | 
தோழி: அம்மா! இன்றைக்கு வானம்‌ இருண்டிருப்பதைப்‌ 
பார்த்தால்‌ அகாலத்தில்‌ மழை வரும்போலிருக்கிறதே ! 
வசந்‌ : வாட்டும்‌; மேகங்கள்‌ எல்லாம்‌ கவிர்து இருள்‌ 
நிலைக்கட்டும்‌; மழை விடாமல்‌ பெய்யட்டும்‌; இவற்கு 
லெல்லாம்‌ கணவனைத்‌ தேடிச்‌ செல்லும்‌ மனத்தைத்‌ 
தடுத்து நிறுத்த முடியா; இன்பத்தில்‌ திளை தீத உள்ளம்‌ 
இடையூ௮களைப்‌ பொருட்படுத்தாது; புறப்படு, போக 
லாம்‌ ! 


போகிறார்கள்‌. 


காடசி—17 
[ நந்தவனம்‌; சாருதத்தன்‌ ஆகாயத்தைப்‌ பார்தத 
வண்ணம்‌ உலாவிக்கொண்டிருக்கிறான்‌) மைத்திரேயன்‌ 
வருகிருன்‌./ 
சாரு : மைத்தியேயா! வச்துவிட்டாயா! இன்னும்‌ வச 
வில்லையே என்று.... 
மைத்‌ : அகாயத்திலே தேடினையாக்கும்‌ ! 


சாரு : மழை வரும்போலிருக்கிறசே என்ற பாரததேன 
நீ போன காரியம்‌ £ 


காட்டி 17 79 


மைத்‌ : பெரிய நஷ்டம்‌ ! 

சாரு : நஷ்டமா ? மாலையை வாங்கிக்‌ கொள்ள மத்து 
விட்டாளா ? 

மைத்‌ : மஅத்திருந்தால்‌ லாபமாச்சே; வாங்கிக்கொண்டு 
விட்டாள்‌ ! அதிர்ஷ்டம்‌ நமக்கு விரோதி சாருதத்தா ! 
மாலையைக்‌ கண்டதும்‌ கும்பிடு போட்டு வாஙகி 
கொண்டாள்‌. 

சாரு : கல்லதாயிற்ு; இதனால்‌ நமக்கென்ன ஈஷ்டம்‌ ! 

மைத்‌ : திரவிய நஷ்டம்‌ ! உதவாக்கரை நகைகளை யாசோ 
திருடன்‌ கொண்டு போனால்‌-—௮அவற்றிற்குப்‌ பதிலாக 
விலை உயாந்த ரத்தின மாலையை நம்மிடமிருக்து இவள்‌ 
பறித்‌தக்கொண்டாளே- இதைவிட நபக்கு நஷ்டம்‌ 
வேது என்ன வேண்டும்‌ ? 

சாரு : மைத்தியேயா மாலையைக்‌ கொடுத்தது விலை மதிப்‌ 
பைக்‌ கருஇயல்ல: நம்பிக்கையை உத்தேடத்து ! 

மைத்‌: எந்த உத்தேசமாக இருந்தாலும்‌ எனக்கு ஒன்னும்‌ 
பிடிக்கவில்லை; அந்தத்‌ தாசி பெரிய சாகசக்காரி; வடி 
கட்டின லோபி; என்னை ஏதாவது சாப்பிடு என்றுகூடச்‌ 
சொல்லவில்லை; ரத்தின மாலையைச்‌ சந்தோஷமாக 
வாங்கிக்கொண்டு “பொய்‌ வாருங்கள்‌” என்ன அனுப்பி 
விட்டாள. 

சாரு : நீ அவணை பூர்ணமாக அறிக்தஅகொள்ளவில்லை. 

மைத்‌ : நான்‌ அறிக்இராவிட்டாலும்‌, பெரியோர்கள்‌ நன்‌ 
மறுக அறிக்‌ திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ என்ன சொல்லி 
யிருக்கிறார்கள்‌ தெரியுமா? 

“தழங்கில்‌ உண்டாகாத தாமரை, வஞ்சகம்‌ இல்லாத 

வியாபாரி, லோப குணமற்ற தாசி, இவை யாவும்‌ உல 


76 இன்பப்‌ புரட்சி 


கத்திலேயே அபூர்வம்‌” என்று சொல்லி யிருக்கிறார்கள்‌; 
இனி மேல்‌ இந்தத்‌ தாசியின்‌ சகவாசம்‌ வேண்டாம்‌) 
விட்டுவிடு; தாசியின்‌ சிநேகம்‌, செறுப்பிலே புகுந்த 
கல்லைப்‌ போல்‌ நீக்க முடியாத அன்பத்தைக்‌ கொடுக்கும்‌. 
இன்னும்‌ யார்‌; எந்த இடத்திலே தாரி, யானை, 
காரியஸ தன்‌, சந்நியாசி, அற்பப்‌ பயல்‌, கழுதை இவை 
யெல்லாம்‌ இருக்கின்றனவோ அங்கெல்லாம்‌ அஷ்டன்‌ 
கூட முன்னுக்கு வருவதில்ல்‌. ஆகையால்‌, அவள்‌ 
நட்பை அறவே விலக்கி விடு. 
சாரு : (பெருமூச்சு விட்டு) மைத்திரேயா ! நான்‌ என்ன 
அவளை விலக்குவது ? என்‌ நிலையே அவளை விலக்கி 
விட்டதே! பணம்‌ அற்றபோதே சகலமும்‌ அற்ணவிடும்‌ 
அல்லவா ? 


மைத்‌ : பெருமூச்சு விடாதே சாருதத்தா! ஒரு ஈற்செய்தி 
கொண்டு வந்திருக்கிறேன்‌; இன்ன மாலை அவள்‌ இங்கே 
வப்‌ போகிறாள்‌; உன்னிடம்‌ சொல்லச்‌ சொன்னாள்‌; 
அத்த ரத்தின மாலையால்‌ திருப்தி அடையாமல்‌, இன்னும்‌ 
எதையாவதஅ வாரக்கிப்‌ போக வருறரொளோ என்ன 
நினைக்கிறேன்‌; சரி; மழை வரும்போலிருக்கிறது; வா; 
ஒரு புறமாகப்‌ போவோம்‌. 
[வேறொரு பக்கம்‌ பொகிறாகள; 
கூம்பீலசன்‌ பாடிக்கொண்டே வரு 
கிறான்‌. | 
கும்பீலகன்‌ : (பாட்டு) 
மழை வந்தாலே முதுகு கரட்டுவேண்-கடவுளே 
மனத்துக்குள்ளே குளிரை ஓட்டுவேன்‌... ... 
ஏழு துளை குழலை ஊதுவேன்‌—கடவஷளனே 
ஏழு நரம்பில்‌ வீலை மோதுவேன்‌...... 


காட்சி 77 2 


கழுதை தோற்கும்‌ கானம்‌ பாடுவேண்-— கடவுளே 
காலில்‌ *கெஜ்ஜை' கட்டி ஆடுவேன்‌...... 
[பமைததுமேய னும்‌ சாருதீதிதனும்‌ 
அங்கிருப்பதைப்‌ பார்த அ | 
கும்‌: நான்‌ வந்திருக்கிறது கூடத்‌ தெரியாமெ அங்கே 
எங்கேயோ பார்க்கிறே! ஓ, இந்தக்‌ கல்லைப்‌ போட்டுப்‌ 
பார்க்கிறேன்‌. 
[9௮ கற்களை எடுத்து மைன்‌ 
சோயன்‌ பேரில்‌ விட்டெறிகிழுன்‌. | 
மைத்‌: சாருதத்தா! இதென்ன சல்‌? (கும்பீலகன்‌ இருக்‌ 
கும்‌ இசைக்கு வேறு இசையில்‌ பார்த்து) யாரடா! 
அவன்‌ ? வீதியிலே இருக்கிற விளாம்பழம்‌ என்று 
நினைத்தாயா? என்னையா கல்லால்‌ அடிக்கிறாய்‌ ? 
சாரு : மைத்திமேயோ ! மெலே வினையாடுறெ பருக்கள்‌ 
போட்டிருக்கும்‌. 
மைத்‌ : (மேலே பார்தத) ௪, புருக்களே ! பழுத்த கணி 
யைக்‌ தட்டுவதைப்‌ போல-இஜோ- இந்தத்‌ தடியால்‌ 
உங்களைக்‌ தட்டி வீழ்த்தப்‌ போகிறேன்‌. 
| தடியை எடுக்கிறான்‌. | 
சாரு : அவற்றைக்‌ கலைக்காக ஜோடியாயிருக்கின்றன. 
கும்‌: அட, என்ன மனிசன்‌ ! என்னைப்‌ பார்க்காமே புறா 
வைப்‌ பார்க்கிருனே ! இனனொரு கல்லைப்‌ போடறேன்‌ ! 
[மற்றொரு கல்லை எடுத்துப்‌ போடு 
கிழான்‌. | 
மைத்‌ : (திரும்பிப்‌ பார்த்து) ஓ, கும்பிலகனா! வா வா! 
என்ன சேத? 


78 இன்பப்‌ புரட்சி 

கும்‌ : நீயே இங்கே வா ! சங்கதியைச்‌ சொல்றேன்‌. 

மைத்‌ : (அவன்‌ அருகில்‌ சென்ற) உம்‌, சொல்லப்பா ! 

கும்‌ : ஒரு கேள்வி கேட்கிறேன்‌; பதில்‌ சொல்வியா ? 

மைத்‌ : ஆயிரம்‌ கேள்வி வேண்டுமானாலும்‌ கேள்‌ ! 

கும்‌ : எந்தக்‌ காலத்தில்‌ மாமரம்‌ பூத்திருக்கும்‌ ? 

மைத்‌ : இ௮அ தெரியாதா ! மழைக்‌ காலத்தில்‌. 

கும்‌: (சிரித்த) இல்லை. 

மைத்‌ : இரு இரு, சொல்லுகிறேன்‌. (சாருதத்தனிடம்‌ 
போய்‌ ரகசியமாக) மாமரம்‌ எப்போ பூ ததிருக்கும்‌ 1 

சாரு : வசந்த காலத்தில்‌. 

மைத்‌ : (கும்பீலகணிடம்‌ வர்க) வசந்த காலத்திலே மா 
மரத்தில்‌ மலர்‌ இருக்கும்‌. 

கும்‌ : சரி, இன்டுனாரு கேள்வி; நல்ல ராஜாவை ௪௮ சாப்‌ 
பாதம்‌ ? 

மைத்‌ : நஈடுதி தெருதான்‌ நல்ல அரசனைக்‌ காக்க வல்ல. 

கும்‌: தப்பு! தப்பு!! 

மைத்‌ : (சாமுதத்தனிடம்‌ சென்ன கேட்டு வந்து) சேனை 
அப்பா, சேனை ! 

கும்‌: சரி, இப்பொழுது இரண்டையும்‌ சேர்த்துச்‌ 
சொல்லு! 

மைத்‌ : சேனை, வசர்தம்‌-— சேனா வசந்தம்‌. 

கும்‌ : அட, திருப்பிச்‌ சொல்லையா ! 

மைத்‌ : (திரும்பி நின்‌அகொண்டு) சேனா வசந்தம்‌! 

கும்‌: அட, பதங்களை மாத்திச்‌ சொல்லையா. 


காட்சி 17 79 
மைத்‌ : (கால்களைத்‌ திருப்பிவைத்‌கு) சேனா வசந்தம்‌ ! 
கும்‌: நலை மனிசன்‌ ஐயா நீ! காலிலே இருக்கிற பாதம்‌ 
இல்லெ ஐயா! அந்த வார்த்தைகளைக்‌ திருப்பிச்‌ 
சொல்லையா ! 

மைத்‌ : (யோரித்த) வசந்த சேனை....ஓ, வசக்தசேனை ! 
என்ன அவளுக்கு ! 


கும்‌ : வந்தகிட்டிருக்காஙக ; ஓயாகிட்ட சொல்லச்‌ 
சொன்னாங்க. 


மைத்‌ : சாருதத்தா! சாருதத்தா! வா வா! இங்கே வா! 
(சாருதத்தன்‌ அருகில்‌ வர்த பின்‌) வசந்தசேனை வந்து 
கொண்டி முக்கினாள்‌; ஆனைக்கு முன்னால்‌ வரும்‌ மணி 
யோசையைப்‌ போல--இதோ பார்‌, இவன்‌ செய்தி 
கொண்டு வக்திருக்கிருன்‌ . 


சாரு : சந்தோஷம்‌, கும்பீலக வெறுங்‌ கையொடு 
போகாதே ! இந்தா உத்தரீயம்‌ ! 


[தன்‌ உத்தர்யத்தைக கொடுக்‌ 


கிழுன்‌. | 
கும்‌ : மகராஜன்‌ ஈல்லாயிருக்கணும; வணக்கம, போய்‌ 
வாரேன்‌ ! 
[| போகிறான்‌. | 


மைத்‌ : சாருதத்தா ! இந்த மழையிருட்டு வேளையிலே 
அந்த மாயக்காரி எதற்காக வருகஇருள்‌--டு தரியுமா ? 
அந்த ஏத்தினமாலை, தன்‌ ஆபரணங்களின்‌ விலை பெரு 
என்று சொல்லி, இன்னும்‌ எதையாவது பெற்றுப்‌ 
போகச்தான்‌ ! 


(214) இனபப்‌ புரட்சி 


சாரு: ஆம்‌! மகிழ்ச்சியுடன்‌ தான்‌ திரும்புவாள்‌. 
[வசந்தசேனை தோழியுடன்‌ வரு 
கிழுள்‌; மறைவில்‌ கின்௮ சாரு 
தத்தன்‌ பேரில்‌ ஒரு மலரை வீசி 
எறிகிமுள்‌; சாருதத்தன்‌ திரும்பிப்‌ 
பார்ச்கிருன்‌. | 
சாரு : ஆ; வசந்தசேனை ! மைத்தியேயா ! மைத்தியெயொ !! 
இதோ, வந்துவிட்டாள வசந்தசெனை ! 
[| வசர்தசேனை அருகில்‌ வருகிறாுள. ] 
வசுந்‌ : என்ன சூதாட்டக்காரமே! இந்த மாலை வேளை 
யிலே இம்மலர்ச்‌ சோலை மனோரம்மியம்‌ அளிக்கிறதா ! 
சாரு: ஆம்‌; நீ இங்கேவந்ததால்‌! வாசச்தீ! நீ இல்லாத 
ஒவ்வொரு மாலைக்கும்‌ இரவுக்கும்‌ என்‌ பெருமூச்சைத்‌ 
கான்‌ பரிசளித்தேன்‌. இந்த அந்தி வேளை என்‌ சோகத்‌ 
அக்கே முடிவு கட்டிவிட்ட த. வா,வா. உட்காரு$ 
(ஒரு மேடையின்மீது இருவரும்‌ உட்காருகின்‌ றனர்‌.) 
மைத்‌: இந்தச்‌ சந்திரன்‌ இல்லாத இரவிலே, மழையைக்‌ 
கூடப்‌ பொருட்படுத்தாமல்‌ இவவளவு அரம்‌ வந்திருக்‌ 
இறீர்களே? 
தோழி: அமாம்‌; ரத்தின மாலை என்ன விலை என்ற 
கேட்க வந்திருக்கிறோம்‌. 
மைத்‌: அப்படிச்‌ சொல்லு; நான்‌ நினைத்தது சரியாகி 
விட்டத. உம; எதற்காக விலை தெரிய வேண்டுமோ? 
தோழி: அம்மாள்‌ அர்த மாலையை மறதியாகத்‌ தன்‌ 
னுடையதென்ன கருதிச்‌ சூதாட்டத்திலே பந்தயம்‌ 
வைத்துச்‌ தோற்றுவிட்டார்கள்‌. அதை எடுத்துச்‌ 
சென்றவனையும்‌ கண்டு பிடிக்க முடியவில்லை, 


காட்சி 14 54 
மைத்‌: ஓ! சொன்ன பாடத்தை அப்படியே ஓப்புவிக்‌ 
திறீர்கள்‌ போலும்‌! 


தோழி: அத்த ரத்தின மாலையைத்‌ தேடி மீட்டுக்கொண்டு 
வரும்‌ வரையில்‌ பதிலுக்காக இந்த சுவர்ண பாத்திரத்தை 
வைத்துக்‌ கொளமுநஙகல. 

மைத்‌: (தங்கப்‌ பானையைப்‌ பார்தத) இது... 

தோழி: முன்னால்‌ பார்த்தாற்போல்‌ இருக்கிறதோ? 
கூர்ந்து கவனிக்கிறிர்களே? 

மைத்‌ : இல்லை இல்லை. அதனுடைய வேலைப்பாட்டைக்‌ 
கண்டு பிரமிக்கிறேன. 

தோழி : பிரமிக்கவும்‌ வேண்டாம்‌ ; எமாறவும்‌ வேண்‌ 
டாம்‌. அதே ஈகைப்‌ பாண்டரந்தான இது! 

மைத்‌: சாருதத்தா! சாருதத்தா ! களவு போன ஆபமணங்‌ 
கள்‌ அகப்பட்டு விட்டன. 

சாரு : (வகு பார்த) மைகீடேயா! எப்படிக்‌ இடைக்‌ 
தஅ ? 


(மைத்திசேயன்‌ தோழியின்‌ அருகில்‌ செல்ல, தோழி 
அவன்‌ காதில்‌ உரைக்கிறுள. ) 


சாரு : எனக்குக்‌ தெரியக்‌ கூடாதா ? 
(மைத்‌ திரேயன்‌ சாருதத்தன்‌ காதில்‌ சொல்லுகிறான்‌.) 


சாரு: (தன்‌ விரலைத்‌ தடவிப்‌ பார்க) பாவமே? இந்தத்‌ 

தாதிக்குக்‌ கொடுக்க ஒரு கணையாழிகூட விரலில்‌ 

இல்லையே ! பணமில்லாதவன்‌ உலகில்‌ உயிர்‌ வாழவே 
6 


02 இன்பப்‌ புரட்சி 
வேண்டாம்‌; எனெனில்‌, அவன கோபமும்‌ அருளும்‌ 
வீணாய்‌ விடுகின்றன. பணமில்லாத மணிதன்‌, இறகற்ற 
பறவை ; உலர்ந்து போன மரம்‌; நீர்‌ வற்றிய தடாகம்‌ ; 
விஷப்‌ பல்லை இழந்த பாம்பு. 

வசந்‌ : சுவாமீ! இந்த மாலையை அளித்த என்னை இப்படி 
அவமதிக்கலாமா ₹ 

சாரு: காரணம்‌ அதுவல்ல ; வறுமை; வறியன்‌ உண்மை 
கூறினாலும்‌ எவனும்‌ கம்ப மாட்டான்‌ அல்லவா ? 

தோழி: ஐயா! மைத்திரேயமே! உமது வெள்ளை மனத்‌ 
துக்கு ஒன்றுமே எட்டுவதில்லை போலும்‌ ! 

மைத்‌: யார்‌ சொன்னஅ வெள்ளையுள்ளம்‌ என்ற? நான்‌ 
மகா சாமர்த்தியசாலி தெரியுமா ? 

தோழி: தெரிந்துதான்‌ சொல்லுகிறேன்‌. வாரும்‌ அப்படி 
வெளியே போய்‌ வருவோம்‌. அங்கே பேசுவோம்‌ உமது 
சாமர்தீதியத்தைப்பற்றி ! 

[இருவரும்‌ போகிறார்கள்‌; மழை 
தூறல்‌ போடுகிறது: | 

வசந்‌: வருணனுக்கு நம்‌ மீது கோபம்‌ வந்துவிட்ட அ; 
வருஷிக்கத்‌ தொடங்கிவிட்டான்‌. 

சாரு: சவலைப்படாதேே5 மன்மதன்‌ பொழியும்‌ கருணை 
மாரி, இர்த முகில்‌ மாரியை வென்‌ அவிடும்‌. 

சாரு: (பாட்டு) 


எழில்‌ பொழியும்‌ முகம்‌ கமலமே--அதில்‌ மலைந்த 
விழிகள்‌ இரண்டு நீலோற்‌ பவமே...... 


காட்சி 18 வல்‌ 


வசந்‌ : 
அழிவிலது என்‌ ஆனந்தமே 
சாரு : 
அதுவும்‌ என்‌ சொததமே 
வசந்‌: 
அமர ரூலகைப்‌ புவியிலமைத து 
இமைக்கும்‌ பொழுதும்‌ பிரிவைத்‌ தடுத்து 
ஆடுவோம்‌ மதன்‌-—-ஓடவே 
இருவரும்‌ : 
பிரேமைக்‌ கடல்‌ ஆழமே அதன 
பெருமையில்‌ ஜகம்‌ வாழுமே...... 
பிரேமைக்‌ கடல்‌ ஆடிய பின்‌ 
பிரி ந்திடிலே பிமைப்பரோ--- 
பிறி தொன்றை நினப்பரோ,...... 
[பாட்டு முடிந்த பின | 
சாரு : வசந்தசேனா ! மிகவும்‌ இருட்டிவிட்ட அ! 
வசந்‌: ஆமாம்‌! தங்கள்‌ இல்லம்‌ சென்ன, அங்கே உள்ள 
அன்புதீ தெய்வத்தைக்‌ கண்டு வணங்க வேண்டும்‌ : 
வாருங்கள்‌ '! 


[போகிறாரகள்‌. | 


காடசி-- 18 
[சிறைச்சாலை; ஆரியகன்‌ வியாகுலத்துடன்‌ தன 
நிலையை பினைந்து வருநீ திக்கொண்டிருகறொன. ] 
ஆரியகன்‌ : விதியே! கொடிய விதியே! ஏன்‌ எனக்கு 
விரோதியாகி என்னை இப்படி வகைக்கிருய்‌ ? அடே 


பாலக! நீ பாலகன்‌ அல்ல; பயங்கரப்‌ பாதகன; அரச 


84 


இன்பப்‌ புரட்டி 


னல்ல; அகதிகளைத்‌ அன்பு அ த்அம்‌ அந்தகன்‌ ; உன்னைச்‌ 
சூழ்ச்திருப்பது நீதியல்ல; என்றைக்கும்‌ அழியா த--நீ 
இறந்த பின்னும்‌ உன்னை விட்டு அகலா த-அபக்யாதி ! 
பாவி! யாரோ வழியிலே போகிற அறவியின்‌ சொல்லை 
கம்பி, நான்‌ உன்னுடைய பதவிக்கு வரப்‌ போவகாகப்‌ 
பயந்‌ என்னேக்‌ காவலில்‌ வைத்திருக்கிறுயே; நிர 
பராதியான என்னைப்‌ படாத பாடு படுத்தி வைக்கிருயே ; 
இந்தப்‌ பாதகங்களூக்கெல்லாம்‌ பகவான்‌ முன்னிலையில்‌ 
நீ என்ன பதில்‌ சொல்லப்‌ போகிறாய்‌? இகனால்‌ உனக்குக்‌ 
இடைக்கப்‌ போகும்‌ கரகத்தினின்னம்‌ எவ்வாறு மீளப்‌ 
போகிஞய்‌ ? 

[அங்கும்‌ காவலாளிகளைப்‌ பார்த்‌] 


காவலாளிகள்‌ தூங்குகிறார்கள்‌; உலகமே அங்கு 
கிறது. என்னை இந்த விதிக்கு உள்ளாக்கிய கடவுள்‌ 
கூடத்‌ தூங்குகிறார்‌ போலும்‌, (யாரோ ஒருவன்‌ தன்னை 
நெருங்கி வருவதைப்‌ பார்த்து) யார்‌ அங்கே வருவது? 
(அருகில்‌ வந்தபின்‌) ஆ....சர்விலகன்‌ ! 


சர்விலகன்‌ : ஆரியக ! உன்‌ செய்தியை இப்பொழுது 


தான்‌ அறிந்தேன்‌ ; ஓடி வந்தேன்‌ ; உனக்கு விடுதலை 
மட்டுமல்ல : ராஜயமே திடைத்அவிட்ட தென்ற நினைத்‌ 


அக்கொள. 


ஆரி : ஐயோ! காவலாளிகள்‌ இருக்கிறார்களே-- பார்தது 


விட்டால்‌ ? 


சர்‌: பயப்படாதே! கனக சக்தியின்‌ களவு நால்‌-யோகா 


சார்யரின்‌ மாய குளிகை - பிறர்‌ கண்ணிலே தென்படாஅ 
மறைக்கும்‌ அஞ்சனம்‌, நான்‌ விட்டாலும்‌ என்‌ கையை 


விடாத கருணே நிரம்பிய கன்னக்கோல்‌ இவை இருக்கை 


காட்சி 18 112] 


யில்‌ இந்தக்‌ காவலரும்‌ கடுஞ்சிறையும்‌ எனக்கு எம்மா தீ 
திரம்‌ $ இதோ இரும்புக்‌ கம்கெளை அணுத்தெறி 
கிறேன்‌. 


[சிறைச்சாலையின்‌ கம்பிகளை ஆயுதங்‌ 

கொண்டு அறுக்கிறான ; காவலாளி 
கள்‌ விழித்துக்கொள்ள அவர்கள 
நாயிடம்‌ மயக்க மூலிகை காட்டு 
கிரன்‌. அவர்கள ஞார்ச்சையடை 
தின்‌ றனர்‌. சூர்யோதயத்தால்‌ எற 
படும்‌ கலகலப்பு நக ரமெ்கும்‌ 
கொன்றகிறது. கம்பியும்‌ ௮௮ 
பட்டு .விமுகிற௮..] 


சர்‌: ஆாயக [ சூரியன்‌ உதித்துவிட்டான்‌. பகலவன்‌ 
எனது பகைவன்‌. கான மழைய வேண்டும்‌. நீ எப்படி 


யாவது தப்பி ஓடிவிடு. 


ஆரி: சர்விலக ! காலில்‌ விலங்கு இருக்றெதே! என்ன 


செய்யட்டும்‌? 


சர்‌: பயப்படாதே; ஊரெல்லாம்‌ உன்‌ பக்கம்‌ போகிற. 
ஏவனும்‌ உன்னைக்‌ காட்டிக்‌ கொடுக்க மாட்டான்‌. 
அதோ கதிரவனின்‌ காலைக்‌ இரணம்‌, இணி நான்‌ இங 
இருக்கக்‌ கூடாது. நீயும்‌ மறைந்து மறைந்த மெல்லப்‌ 
போய்விடு, 


[ சர்விலகன்‌ ஒடி. விடுகிருன்‌. காலில்‌ 
விலங்குடன்‌ அரியகனும்‌ மெல்ல 
மெல்ல நடக்கிறான்‌. | 


காட்சி 1 9 
[சாருதத்தன்‌ வீடு; சாருதத்தன்‌ (மாதவிகை” 
என்னும்‌ பணிப்‌ பெண்ணைச்‌ சந்திககிறான்‌ ; அதிகாலை ] 
சாருதத்தன்‌ : மாதவிகே ! வசந்தசேனை இன்னும்‌ தூக்கிக்‌. 
கொண்டிருக்கிறாள்‌ ; எழுந்த பிறகு நமது வண்டியில்‌ 
ஏற்றி, :புஷ்பக.ரண்ட” உத்தியான வனத்துக்கு அனுப்பு. 
நான்‌ அங்கிருப்பேன. 
மாதவிகை : உத்திரவு. 

[சாருதத்தன்‌ போகிறான்‌ ; மாத 
விகை வசந்தசேனை தாக்கும்‌ 
அறையின்‌ அருகில்‌ போய்‌ நிற: 
கிறாள்‌ ] 

மாத: அம்மா! அம்மா! எழுந்திருங்கள்‌; பொழுது: 
விடிந்து விட்டது. 

|[வசந்தசேனை விழித்தெழுந்து 
வெளியே வருகிருள.]| 

வசந்‌: உங்கள்‌ சூதாட்டக்காமா்‌ எங்கே 1 

மாத: புஷ்பகரண்ட உத்தியான வனத்திற்குப்‌ போயிருக்‌. 
றோர்‌ ; தங்களை வண்டியில்‌ ஏறி அங்கே வாச்‌ சொன்னார்‌, 

வசந்‌: அப்படியா? சமி, நீ போய்‌ வர்த்தமானகனை வண்டி. 
யுடன்‌ வாச்‌ சொல்‌! 

மாத: கட்டளை! 

[போதிறாள்‌ ; ரதனிகை, கையில்‌ 
ஒரு மண்‌ வண்டியை எடுத்துக்‌ 
கொண்டு சோஹசேனனுடன்‌ வரு 
இருள்‌. மோஹுசேனன பிடிவாத 
மான குரலில்‌ அழு அகொண்டிருக்‌ 
கிறான்‌. ] 


காட்சி 19 87 


ரத: (மோஹுசேனனைப்‌ பார்த்து) என்‌ கண்ணோ 
இல்லையோ ! ராஜாவாச்சே நீ! சொல்றதைக்‌ கேளு! 
இந்த மண்‌ வண்டியை வைத்துக்கொண்டே விளையாட 
லாம்‌, வா! 

சரோஹசேனன்‌ : (அமு அகொண்டே) முடியாதஃஎனககு 
அதே மாதிரி பொன்‌ வண்டிதான்‌ வேணும்‌....ஊ....ஊ.... 

ரத: பொன்னும்‌ வெள்ளியும்‌ கம்மிடம்‌ இப்போது ஏது 
குழந்தே ? அப்பாவுக்கு எப்போதாவஅ நிறைய பணம்‌ 
வர்கால்‌, அப்போது பொன்‌ வண்டி வைத்துக்கொண்டு 
விளையாடலாம்‌. 

[மறுபுறம்‌ திரும்பி வசந்தசேனை 
அங்கே இருப்பதைப்‌ பாத] 
அம்மா? வணக்கம்‌! 

வசந்‌: ரதனிகே! இவன்‌ யாருடைய குழந்தை ? 

ரத: சாருததிதருடைய புதல்வன்‌ அம்மா ! மோஹுசேனன ! 

வசந்‌: (கைகளை நீட்டி) வாடா கண்ணே! என்னிடம்‌ வா! 
(வாரி யெடுத்து மடிமேல்‌ வைத்தஅுச்சொண்டு) த்தை 
யின்‌ வடி.வம்‌ அப்படியே பொருந்தி யிருக்கிறஅ. 

ரத: வடிவம்‌ மரத்இரமே அல்ல ; குணம்கூட அப்படியே 
தான. சாருததீதருக்கு இவன பேரில்‌ உயிர்‌. 

வசந்‌: ஆகையால்‌ எனக்குந்தான்‌! இப்பொழுது எதற்‌ 
காக அழுகிறான்‌ சணிகே ? 

ரத: அடுத்த விட்டுப்‌ பையன்‌ ஒரு பொன்‌ வண்டியை 
வைத்து விளையாடி க்கொண்டிருந்தான்‌ ; இவன்‌ அதைக்‌ 
சேட்டான்‌; உடனே நான்‌ இக்க மண்‌ வண்டியைச்‌ 
செய்து கொடுத்தேன்‌; இந்த மண்‌ வண்டி வேண்டாம்‌ 


௦8 இன்பப்‌ புரட்சி 


அதைப்‌ போலவே பொன்‌ வண்டி வேண்டும்‌ என்று 
அழுகிறான்‌. 

வசந்‌: அஹா! விதியின்‌ சோதனையை என்னவென 
சொல்வ ௮ ?....(சோஹுசேனனைப்‌ பார்த்தி சோஹசேனோ! 
அழாசே; நான்‌ செய்து கொடுிக்கிறேன்‌— உனக்குப்‌ 
பொன்‌ வண்டி! 

ரோ : ரதனிகே ! இந்த அம்மா யார்‌ 1 

வசந்‌ : குழந்தாய்‌ ! கான்‌ உன்‌ தகப்பனாரின்‌ குணங்களுக்கு 
அடிமையான தா&. 

ரத: "»ோஹசேனா ! இரந்த அம்மாள்‌ உனக்குச்‌ தாயார 
மூலை. 

ரோ : பொய்‌: பொய்‌; என்‌ தாயார்‌ என்கரொயே- இவர்‌ 
நகையெல்லாம்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிறாமே ! 

வசந்‌ : ஆஹா ! எவ்வளவு அழகாகப்‌ பேசுகிறாயடா 9-- 
இள முகத்திலே கருணை வழிய ? (ஆபரணங்களைக்‌ கழற்‌ 
றிக்‌ கண்ணீர்‌ விட்டு) இதோ பார்‌ ; உன்‌ அம்மாள்‌ ஆகி 
விட்டேன்‌; இந்தா இந்த ஈகைகளை வைத்துத்‌ தங்க 
வண்டி செய்து கொள. 


ரோ : எனக்கு வேண்டாம்‌; நீதான்‌ அமுகிருயே ! 


வசந்‌: (கண்ணீரைத்‌ அடைத்துக்‌ கொண்டு) இல்லை. 
அழவில்லை. எங்கே அந்த மண்‌ வண்டி? (மண்‌ வண்டியை 
வாங்கி அதற்கு அணிகளைப்‌ பூட்டி) உம்‌ பார்த்தாயா ? 
இப்பொழு௮அ பொன்‌ வண்டி ஆகிவிட்ட அ ; வைத்து 
விளையாடிக்‌ கொள. 
(சோஹசேனனிடம்‌ கொடுத்த பின்பு, தன சுழுத்தி 
லுள்ள ரத்தினமாலையைக்‌ கழற்றி) 


காட்சி 20 82 


ரகனிகே ! இந்த மாலையை என்‌ சகோதரி அதையிடம்‌ 
கொடுத்துவிடு ; நான சாருதத்தரின்‌ குணங்களுக்கு ஏப்‌ 
படி அடிமையோ, அப்படியேதான்‌ அதை அம்மாளுக்‌ 
கும்‌ அடிமை என்ன சொல்‌; ஆதலால்‌ இந்த மாலை அர்த 
அம்மாளின்‌ கழுத்திலேயே இருக்க வேண்டுமென்று 
நான்‌ கேட்டுக்‌ கொண்டகாகச்‌ சொல்‌. 

ரத : அம்மா ! தரதையம்மை, இவவிஷயத்தைப்பற்றி ஏற்‌ 
கனவே சொல்லியனுப்பியுள்ளார என்னிடம்‌! 

வசந்‌ : என்னவென்று ? 

ரத : திருப்பி வாங்கக்‌ கூடாதென்று; சாருதத்தா இத 
னைத்‌ தங்களுக்குக்‌ கொடுத்து விட்ட தால்‌ மீண்டும்‌ தஙக 
ளி௨மிருந்து இதனைப்‌ பெறுவது முறையல்லவாம்‌, 
மேலும்‌ சாருதத்தபே தமக்குச்‌ சிறந்த ஆபரணம்‌ என்‌ 
அம்‌ சொன்னா. 

மாத : (வர்க) அம்மா ! வர்த்தமானகன்‌ வண்டிகொண்டு 
வந்திருக்கிறான்‌ ; தாங்கள்‌ புறப்படலாம்‌. 

வசந்‌ : இதோ வருகிறேன்‌. 

[ எல்லோரும்‌ போகிறார்கள்‌ | 


காட்சி--20 
[சாருதத்தனின்‌ வீட்டை அடுத்த ராஜபாதை ; 
வர்த்தமானகன்‌ வண்டியுடன்‌ காத்திருககிறான. ] 
வர்‌ த்தமானகன்‌ : அட, எம்மாத்தம்‌ நாளி ஐயா வீட்டை 
விட்டுக்‌ கிளம்பறஅக்கு ? இந்தப்‌ பொம்பளிங்க சமா 
சாரமே இப்படித்தான்‌ ; அட, ஒருத்தமைச்‌ சொல்லுவா 
னேன்‌ ? நம்ம பொஞ்சாதி சங்கதிகூட இப்படித்தான்‌ 5 


90 இன்பப்‌ புரட்சி 


அட, வண்டி வம்௮அ நின்ன பிறகுதானா முகத்தை அலம்‌ 
பப்‌ போகணும்‌ ? அட, அந்த மூஞ்சியிலே என்ன இருக்‌ 
குதோ- சும்மா தேய்ச்சு த்தேய்ச்சுக்‌ களூுவறாங்க ! அட, 
அஅக்கப்புறம்‌-—பொட்டைப்‌ பார்க்கணும்‌; கட்டைப்‌ 
பார்க்கணும்‌; உடையைப்‌ பார்க்கணும்‌; நடையைப்‌ பாராக்‌: 
கணும்‌; இப்படி எத்தனை இருக்சல்லே ? அட, சும்மாவா 
சொல்லியிருக்கு வஜனம்‌ “பொம்பளை கஇளம்பறதுக்கும 
பொளுஅ சாயுறஅக்கும்‌ சரியாயிருக்கு நின்னு! 
(வண்டிக்குள்‌ பார்க்‌) : அட! கம்பளியை விரிச்சிட்டு 
வர மறந்துட்டேனே ! ஆம்பிள்ளையானாலும்‌ சரியாயப்‌ 
போயிடும்‌. பொம்பிள்ளையை வெற்று வண்டியிலே குந்த 
வைக்கிறது மரியாதைக்கு குறைவு இல்லே? அட! 
“இட்டி இங்காரிக்கிறஅக்குள்ளற பட்டினம்‌ பாளாய்ப்‌ 
போயிடும்‌ னு, அந்த அம்மா அசைஞ்சு வாரதுக்குள 
ளற-.-நான்‌ அஞ்சு தடவை போயிட்டு வந்துடுவேன்‌ 
ணா! உம்‌ (யோடத்து) அததான்‌ சரி. திரும்பிப்போய்‌ 
கம்பளியை விரிச்சிகிட்டு வர்‌ அட்றேன்‌. ஹை! ஹை! 
(வண்டியை ஒட்டிக்கொண்டு போகிருன்‌ ). 


[ சகா.ரன்‌ வண்டிக்காரனான ஸதா 
வ. ரகன்‌ வண்டியை ஒட்டி வரு: 


கிழுன.. | 


ஸ்தாவரகன்‌ : (மாடுகளை ஓட்டி) ஹை! ஹை! என்ன 
புத மாப்பிள்ள யைப்‌ போல நடக்கற்யே ? இப்படி 
ஈடர்தா-.- எப்போ போய்ச்‌ சே முடியும்‌ ? உம்‌; காலை 
வீசி நட்டா தம்பி! ஐ! வண்டி கிண்டி எதிரிலே வரும்னு: 
பார்க்கிறயா ? (திரைக்குள்‌ பார்த்து) அடடா! யாரடா 
அவன்‌ வண்டியை பாதையிலே கு௮க்க கி௮த்திட்டான்‌?' 


காட்சி 20 9r 


மெய்‌! நாட்டுப்புறம்‌! ஓட்டடா வண்டியை அப்‌ 
பாலே! என்னை யாருன்னு. நினைச்சுகிட்டே ? ராஜா மச்‌ 
சுனன்‌ இல்லெ ராஜர மச்சுனன்‌-— சகாரன்‌— அவரு 
டைய வண்டியோட்டி யாக்கும்‌; தெரியுமா ? என்‌ வண்‌ 
டிக்கு எ இர்‌ வண்டி வரக்கூடாஅ. ஓ ! எங்கே போறேன்னு 
கேக்கறயா? புஸ்ப பெரண்டை வனத்திலே ௩ம்ம ௪௭௪ 
மான்‌ அப்படீ விளையாட்டு ஈடத்தறச்அக்காக வந்திருக்‌ 
கிறுமு; அதுக்காகத்தான்‌ வண்டி அங்கே போவுது - 
தெரியுமா? உம்‌ ! விலகுடா ; விலக்கு உன்‌ வண்டியை! 
அட பாவமே! சக்கரத்தைத்‌ தூக்க முடியலியா உன்‌ 
னாலே ? அதுக்காக என்னைக்‌ கொஞ்சம்‌ கூடம்‌ பிடிச்சு 
தூக்கு என்கிர”ூயா ? அடேய்‌! என்னை யாருன்னு 
நினைச்சே? சகாரனுடைய வண்டியாள்‌- ௯ காவ.சசன்‌ 
நான்‌ ! உன்‌ வண்டியின்‌ சக்கரத்தைப்‌ பிடிச்சுத்‌ தூக்கு 
வேனா? போடா போ....(யோசதத) பாவம்‌ ! தனியாகக்‌ 
கஷ்டப்படுகிறான்‌. இந்த வண்டியை சாருதத்தர்‌ வீட்‌ 
உண்டை நினத்திட்டு-அம்கே போய்‌ சக்கரத்தைக்‌ 
தூக்கிட்டு வாமேன ! 


[வண்டியை நிறுத்திவிட்டு திரைக்‌ 
குன்‌ போகிழுன்‌ | 


வசந்தசேனை : (வீட்டிலிரு்து வெளியே வரச) மத 
னிகே ! நான்‌ வண்டியில்‌ ஏறிக்‌ கொள்ளுகிறேன்‌. நீ போ 


௧091 


[பின்புறமாக வண்டியில்‌ ஏறிக்‌ 
கொண்டு, வண்டியின்‌ திரையை 


மூடிவிடுகிறாள்‌. ] 


92 இன்பப்‌ புரட்ட 


ஸ்தாவரகன்‌ : (வக வண்டியிலேறி மாட்டைப்‌ பார்‌.5௮) 
போடா ராஜா போ! ஸுும்மா....கும்கும்மின்னு போக 
ணும்‌, ... எசே? (ஓட்டிப்‌ போகிழுன்‌) ஹை! ஹை பிது 
| ஆரியகன்‌ காலில்‌ விலங்குகள்‌ 
ஓசைப்பட மெல்ல மெல்ல நடந்து 
வருகிறான்‌ | 
ஆரியகன்‌ : (தனக்குள்‌) இந்தக்‌ காலிலே விலங்கோடு.... 
எங்கே போவ. எப்படிப்‌ போவது ? என்ன... ஏகோ 
ஓசை? (சாருதத்தன்‌ வீட்டைப்‌ பார்தது) இந்த விடு 
இறந்திருக்கிறத; உள்ளே நூழைக்து கொள்ளட்டுமா ? 
(உள்ளே நுழைந்து ஒரு மறைவான இடத்தில்‌ கின்று 
கவனித்த) : ஓ! ஏதோ வண்டி வரும்‌ ஓசை, (திரைக்‌ 
குள பார்த) ஆம்‌; இம்தப்‌ பக்கம்தான்‌ வருகிறது. 
அதில்‌ எறிக்கொண்டால்‌ ஊருக்கு வெளியில்‌ போய்‌ விட 
லாம்‌. அனால்‌....எப்படி ஏறுவது ? 

[வர்த்தமானகன ரத்தின கம்பளம்‌ 
விரித்துள்ள, மூடு வண்டியைக்‌ 
கொண்டு வந்து நின த அகிறான்‌..| 

வர்த்தமானகன்‌: (உரக்க) வாங்க அம்மா ! வாங்க! வண்டி 
எம்மாத்தம்‌ நேமமா காத்அகிட்டிருக்கு—தெரியலே ! 
இந்த மாடு பொல்லாத மாடு; சுக்கா வந்து சும்மா 
பின்னாலே ஏறிச்‌ குக்‌ அஙக! 
( ஆரியகன்‌ விலங்கு ஒசைப்பட . வந்து வண்டியில்‌ எண 
கிடுன்‌) 

வர்த்த : சரி; எறிட்டிங்களா? உங்க காலிலே கல்லு கல்லு 
இங்கற சதங்கையைப்‌ போலவே இந்தக்‌ காளை மாட்‌ 
டின்‌ களுத்திலேயும்‌ கல்கல்லினனா- என்னாமா இருக்‌ 
கும்‌ அம்முணி ? உம்‌. ஹை! ஹை ! (ஒட்டிப்‌ போகிறான்‌) 


காட்சி---2 1 
[ நகரின்‌ எல்லைப்புறம்‌ / 
[வீரகன்‌ கோபமாய்ப்‌ பிரவேசிககிருன.] 


வீரகன்‌ : அடே! அடே சந்தகை! வா சீக்கிரம்‌! அவன்‌ 
பச்ச்யொய்ப்‌ பறக்கட்டும்‌; முயலைப்போல்‌ ஓடட்டும; எலி 
யைப்போல்‌ நுழையட்டும்‌. எங்கே போனாலும்‌ சரி; 
பிடித்துவிடலாம்‌. 


சந்தனகன்‌ : (பிரவேசித்த) அடே வீரக 1! இதுக்குள்ளற 
ஆரியகன்‌ எங்காச்சும்‌ போய்ச்சொகமா தூங்கிக்கிட்டிருப்‌ 
பான்‌. நீயும்‌ நானும்‌ கத்தியை உருவிக்கிட்டு நிக்கறது 
தான்‌ கண்ட மிச்சம்‌. பொறப்‌ படப்பா--விடு போய்ச்‌ 
சேரலாம்‌ ! 

வீரகன்‌ : டேய்‌ சந்தகை! நீ எப்பவுமே சுத்த சோம்‌ 
பேறிடா ! ராசா உத்தரவு என்ன தெரியுமா ? “ஆரியகனை 
இன்னிக்குள்ளற கண்டு பிடிச்சே ஆகணும்னு '' இல்‌ 


சந்‌ : என்ன - தலை போயிடுமா? இக்க வேலையொடுதானே 
போகும்‌? இது என்ன பிளைப்புடா- நாய்ப்‌ பினைப்பு ! 
நல்ல மனிசனைப்‌ பிடிச்சுக்‌ குடுக்கற அ-- கெட்ட மனிச 
னுக்குக்‌ காவல்‌ காக்கிறஅ....அாஃஃ(கோரி உமிழ்கிருன்‌.) 
வீர: அடேய்‌! பாருடா ; ஏதோ வண்டி வருஅ ; நிறத்‌ 
அடா அதை! 
[வர்த்தமானகன்‌ வண்டியை ஓட்டி 
வருகிறான்‌ | 
சந்தனகன்‌ : (வண்டியை நித்தி) யாருடையஅ வண்டி ? 


வர்த்தமானகன்‌ : சாருதத்தருடையத ! 


94 இன்பப்‌ புரட்சி 


சந்த : ஐ! அவருடையதா-சும்மா போ! 

வீரகன்‌ : எங்கே போகிறதென்று கேள்‌! 

சந்‌ : ஏ வண்டி! எங்கே போகிறது? 

வாத: புஷ்பகரண்ட நந்தவனத்துக்கு! 

சந்‌: பேஷாப்‌ போ 1 

வீர: உள்ளே இருக்கிற யார்‌ என்ற கேள்‌! 

சந்‌ : ஏ வண்டி! உள்ளே இருக்கறது யார்‌ ? 

வாத்‌ : அமமாள-வசம்தசேனை ! 

சந்‌ : அப்படியா? கட்டாயம்‌ போக வேண்டியதுதான்‌, 
௪௮ச்காப்‌ போ! 

வீர : டேய்‌! எவன்‌ வண்டி ஆனால்‌ எனன-எவள்‌ இருந்‌ 
தால்‌ என்ன ? இரையை விலக்க உள்ளே பாருடா ! 

சந்‌ : டேய்‌! வீரக! சேனாதிபதி ஆயிட்டேன்னு சட்டம்‌ 
பேசாதே ; சாருதத்தாஅவசந்தசேனை என்றால்‌ கூடவா 
உனக்குச்‌ சந்தேகம்‌ ? 

வீர : எனக்குச்‌ சந்தேகமில்லை. ராசா உத்தரவுக்குச்‌ சந்‌ 
தெகம்‌. வண்டிக்குள்ளே எட்டிப்‌ பார்‌ -யாபென்அ ! 

சந்‌ : (வண்டிக்குள்‌ பார்த்து ஆரியகனைக்‌ கண்டு வியப்‌ 
படைஈ அ) மேய்‌! டேய்‌! ஆர்ய... (சமாளித்துக்‌ 
கொண்டு) இல்லை ஆர்ய வசந்தசேனையடா |! உம்‌: விடுடா 
வண்டியை ! 

வீர: டேய்‌! நிலத்துடா வண்டியை, 

சந்‌: என்‌? 

வீர : கான்‌ பார்க்க வேண்டும்‌ ! 


சந்‌ : நான்தான்‌ பார்த்து அச்சேடா ட்‌ 


காட்சி 21 விபி 
வீர : அதனால்தான்‌ | 
சந்‌ : அ௮ப்படின்னா--- என்னிடம்‌ ஈம்பிக்கையில்லையா 7 


வீர : உன்னிடம்‌ நம்பிக்கைதான்‌ ; உன வார்த்தையில்‌ 
இல்லை. நீ திக்கித்‌ திக்கிச்‌ சொன்னாய்‌ ! முதலில்‌ ஆரியக 
ன்ற! ஆரம்பித்து வசந்தசேனை என்ன முடித்தாய்‌ ! 


சந்‌ : அதுதாண்டா... அரிய வசந்தசேனை ன்னு அழ 
காச்‌ சொன்னேன்‌ ! 


வீர : தவிர, நீ சர்விலகனுக்கு வேண்டியவன்‌. சர்விலகன்‌ 
ஆரியகன்‌ கட்சியில்‌ சேர்க்தவன்‌. ஆகையால்‌ வண்டியை 
நானும்‌ பார்த்து விடுகிறேன்‌. 


சந்‌: கூடாது; நான்‌ சோதனை போட்ட வண்டியை நீ 
மறுபடியும்‌ சோதனை போட்றஅ எனக்கு அவமானம்‌! 


வீர : போடா போொ--நீ யாரடா என்னைக்‌ கேட்கிறவன்‌ ? 
என்‌ இஷ்டம்‌! டேய்‌ வண்டிக்காரா! திருப்புடா வண்‌ 
டியை ! நான்‌ பார்க்கணும்‌ ! 
[வாரத்தமானகன்‌ வண்டியைத்‌ 
திருப்ப, வீரகன்‌ பார்க்கச்‌ செல்‌ 
கையில்‌ சந்தனகன்‌ அவனது தலை 
யைப்‌ பிடித்து இழுத்‌கஜ்‌ தள்ளி 
உதை து அடிக்கிறான்‌] 
வீர: (அக்கமும்‌ கோபமும்‌ பொங்க) டே பயலே! அசந்‌ 
திருக்கையிலே என்னை அடிச்சுட்டே! ஆகட்டும்‌ நியாய 
ஸ்தலத்திலே பேசிக்கிறேன்‌. 


சந்‌ : அஅக்கு மேலே ஒரு ஸ்தலம்‌ இருந்தா அங்கே 


போய்க்கூடப்‌ பேடிக்கோடா-ஃபோடா! 


96 இன்பப்‌ புரட்சி 


(வர்த்தமானகனிடம்‌ வந்த) ஏ வண்டீ! பயப்படாமே 
ஓட்டிடெடுப்‌ போ! யாராச்சும்‌ கேட்டால்‌, சக்தனகன்‌ 
சோதனை போட்ட வண்டி...ன்னு சொல்‌. 

(வண்டிக்குள்‌ பார்‌த்து) அம்மா ! வசற்தசேனே ! இந்தா 
கத்தி! இசை அடையாளமாக வைச்சுக்கோ! என்‌ 
பெயர்‌ சந்சனகன்‌. நீ ராணியாக வர்‌ ரபோது என்னை 
மறக்‌ அடாதே! (ஆரியகன்‌ சந்தோஷத்துடன்‌ கத்தியை 
வாங்கிக்‌ கொள்ள, வண்டி போகிற) 


காட்சி---22 
[- புஷ்பகரண்டம்‌” என்னும்‌ பாழடைந்த தோட்‌ 

டம்‌. சாருதத்தன்‌ வண்டியை எதிர்பார்த்த வண்ண 
மிருக்க, மைத்திரேயனும்‌ அருகில்‌ நிற்கிறான்‌.] 

சாரு : மைத்திரெய! வாத்தமானசன்‌ ஏன்‌ இவ்வளவு 
தாமதம்‌ செய்கிறான்‌ £ 

மைத்‌ : அதைத்தான்‌ நானும்‌ கேட்கிறேன்‌ ! 

சாரு : மாடு நட.க்கவில்லையா? அல்லது அச்சு ஒடிந்து 
போய்‌, சக்கரத்தைத்‌ தாக்கிக்‌ கொண்டிருக்கிறானா ? 
இல்லாவிட்டால்‌, காளைக்குப்‌ பூட்டும்‌, கயிறு அந்து 
விட்டதா ? ஒன்றுமே தெரியவில்லையே ! 

மைத்‌ : தெரிகிறது ; தெரிகிறது. 

சாரு : என்ன தெரிந்தது. சக்கரம்‌ சொல்‌. 

மைத்‌ : வண்டி தெரிச்தது. தெரிகிறது. தெரிம்‌து கொண்‌ 
டும்‌ இருக்கிறது. 


சாரு : வண்டியா எங்கே ? 


காட்சி 22 த 


மைத்‌ : அதோ பார்‌! [வண்டி வருகிற] 

சாரு: (பார்த்த) ஓ! வசந்தசேனை வந்துவிட்டாள்‌ ; 
மைத்திரேய 1] போய்‌ வண்டியை விட்டு கீழே இறக்கி 
அழைக்‌.து வா! 


மைத்‌ : அவளுக்கென்ன- காலிலே விலங்கா இருக்கிறது 
இறக்கி அழைத்து வர? எல்லாம்‌ தானாக இறக்கி 
வருவாள. 
(வண்டியின்‌ அருகில்‌ போய்‌ வர்த்தமானகனைப்‌ பார்த்து) 
என்னடா இத்தனை தாமதம்‌ ? 


வர்த்‌: அட போ ஹயா! இன்னிக்கு யார்‌ மூஞ்சியிலே 
முளிச்சேனோ-எளவு- எதை எடுத்தாலும்‌ ரோ, தனை 
யாப்‌ போச்சு ; மாடு நடக்கல்லே. சக்கரத்தைக்‌ தூக்கி 
சரிப்படுத்தி ஓட்டியாக்கனா--௮௨--எளவு- அந்த வளி 
பிலே செண்டு பேரு ஐயா-எம்‌ பொஞ்சாதியைவிட 
அதிகமா சண்டைபோட ஆசம்பிச்சுட்டாக ! நானு வீட்‌ 
டுலே இருக்கறதைப்‌ போலவே ஓன்னும்‌ வாயைக்‌ 
தெறக்காமெ--தப்பிச்சு ஜஓடியாக்‌அட்டேன்‌ ஐயா ! 


மைத்‌ : (வண்டிக்குள்‌ மூடியை நீக்கிப்‌ பார்த்து) சாரு 
தத்த ! சாருதத்த ! வசர்தசேனையல்ல ; வசர்தசேனன்‌ 
வர்திருக்கிறான. வா. வந்து பார! 


சாரு : பரிகாசம்‌ செய்யாதே! அவளை கானே இறக்கி விடு 
கஇறேன்‌. (வண்டியில்‌ ஏறிப்‌ பார்க து) அட யாரிவர்‌ ? 
யார்‌ ஐயா நீர்‌? 
ஆரியகன்‌ : (வணக) என்னை மன்னிக்கவேண்டும்‌. கான்‌ 
யாதவ கூலத்தினன்‌. என்‌ பெயர்‌ ஆரியகன்‌. அசன்‌ 
பாலகன்‌ அகா ரணமாக என்னைச்‌ சிறையில்‌ இட்டான்‌. 
7 


98 இன்‌ ட்ட 
சாரு : ஆரியகனா நீர்‌ ? எங்கிருந்து வருகிறீர்‌ ? 
ஆரி : சிறையிலிருர்‌ து தப்பி ஐடி. வருகிறேன்‌. காவலாளி 
கள்‌ தேடுகிறுர்கள்‌. தங்கள்‌ வண்டிதான்‌ என்னைக்‌ காப்‌ 
பாற்றியது; இதற்குப்‌ பிறகும்‌ தங்கள்‌ கருணைதான்‌ என்‌ 
னைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 
சாரு : சவலைப்படாகீர்‌. வர்ததமானக! இவர்‌ கால்‌ 
விலங்கை வெட்டி. விடு. 
|[வர்ச்கசமானகன்‌ அவ்விதமே 
செய்ய, அரியகன்‌ சாருதத்தரின்‌ 
காலில்‌ விழுந்‌ அ] 
ஆரி : கால்‌ விலங்கை வெட்டி விட்டீர்கள்‌ ; அனால்‌ நட்பு 
விலங்கால்‌ என்னைப்‌ பிணைத்து விட்டீர்கள்‌. இனி நான 
போய்‌ வருகிறேன்‌ ! 
[வண்டியிலிருக்‌அ இறங்க முயற்‌இச்‌ 
கிறான்‌ ] 
சாரு : இறங்க வேண்டாம்‌ ; வண்டியிலேயே போகலாம்‌ ; 
என்‌ வண்டி என்றால்‌ யாரும்‌ சந்தேகிக்கமாட்டார்கள்‌. 
ஆரி : மிகவும்‌ கன்றி! 
சாரு : போய்‌ உறவினரிடம்‌ சேரும்‌. 
ஆரி : தங்களினும்‌ இறந்த உறவினர்‌ எவருமில்லை 
பிரபுவே ! 
சாரு : என்னை மறந்து விடாதீர்‌! 
ஆரி : என்னையே நான்‌ மறக்க முடியுமா ? 
சாரு 5 கடவுள்‌ காப்பாற்றட்டும்‌ வழியில்‌ ! 


ஆரி :  தாங்களதாம்‌ அவர்‌ ! 


: “கரடி. 23 9 
சாரு: : “பாக்கியங்கள்‌ உமஅ பங்கில்‌ இருக்கின்றன. . 
ஆரி : காரணம்‌ ல்‌ க்ஸ்‌, ப்ள, ்‌ அடை பெறு 


கிறேன்‌. க | ஸ்ட 
[வண்டியில்‌ தல்‌ போகன்‌] 
சாரு: வச தோ! இந்த விலங்கை எடுத்துக்‌ திணற 
றில்‌ போடு.! நாலா புறமும்‌ அமசனின்‌ ஒற்றர்‌ இருப்பர்‌ ; 
ஜாக்கிரதை !.... இதென்ன . இட அ: கண்‌... அடிக்கிறே ! 
வா போவோம்‌! (பார்த்து) சே! அபசகுனம்‌ ! எ திரில்‌ 
பெளத்த சர்நியா ட வருகறான ; திரும்பு, வேறு வழியில்‌ 
செல்வோம்‌, 
mn | போகிறார்கள்‌] 
காட்சி--2 3 
[வேறு க நந்தவனம்‌ ; பெளத்த சக்கியாியொட 
“விட்டீ ஸம்வாஹகன்‌ வருகிறொன்‌. ] 2 | 


எவ்வா ்‌ (பாட்டு) 
3 விழித்தா லன்றோே விடுதலை மனமே 
விழிததா லன்றோ விடுதலை......... தட்டித்‌ 
மெய்த தியானப்‌ படை.யொலியால்‌ ரன்‌ (விழித்‌) 
அழித்திடும்‌ ஐ.த்து-இத்திசியக்‌ கள்ளர்‌ ஸ்ஸ்‌ 
அளளி தின்‌ அறிவைக்‌ கொள்ளை கொள்ளாமல்‌ 
சித்தத்தை ஒழுங்காய்‌ மொட்டை யிடாமுன்‌ - 
ரெத்தினை மழுங்க சிரைத்தால்‌ பயனிலை (விழித்‌) 
சகாரன்‌ : - (இசைக்குள்‌) அடேய்‌! போக்கிரி. பிக்ஷு ! 
நில்லடா. கில்‌! - 


ம்‌ : ட ஜயையோ !  சகாரன்‌ வல்வில்‌ க்தல்‌ மகா 


கொடியவன்‌ ஆயிற்றே! யாரோ ஒரு *சந்கியாயின்‌ 


200 இன்பப்‌ புரட்டி 


பேறில்‌ ஏற்பட்ட பகையின்‌ காரணமாக எந்தத்‌ அறவி 
யைக்‌ கண்டாலும்‌ மூக்கை அறுத்து விடுகிரானாமே! 
கான்‌ இப்பொழு என்ன செய்வேன்‌ ? ஹே, பகவான்‌ ! 
பசுவான்‌ ! 
[சகாரன்‌ கத்தியைப்‌ பிடித்த 
வண்ணம்‌ விரைந்து வருகிறான்‌. 
விடனும்‌ அவனுடன்‌ வருகிறான்‌ '| 
சகாரன்‌ : அடேய்‌! பிக்ஷு! நில்லுடா! குடிகாசர்‌ 
முள்ளங்கியைத்‌ இருகுவது போல உன்‌ தலையைத்‌ 
இருகப்‌ போகிறேன்‌. வா இப்படி, 
[அடிக்கிறான்‌ .] 
விடன்‌ : சகாரா! விட்டுடு; காவி உடுத்தவனை அடிக்கக்‌ 
கூடாது. 
ஸம்‌ : ஆமாம்‌ உபாஸக ! தயை செய்யுங்கள்‌ ! 
சகா : பாரு! விட! பாரு! பாரு! என்னே எசுகிறான்‌! 
விடன்‌ : ஏசுகிருனா! 
சகா : நான்‌ உப்பு யாசகனாமே! அப்படின்னா பிச்சை 
எடுக்கிறவனா ! 
விடன்‌ : அப்படியல்ல அப்பா ! புத்தோபாஸகன்‌ என்ு 
உன்னைப்‌ புகழ்கிரான்‌---௮ இக்கினுன்‌. 
சகா: அப்படியா! டேய்‌ பிக்ஷு) அதி. நன்றாகத்‌ 
அதி. 
ஸம்‌ : நீயே தன்யன்‌ ; நீயே புண்யன்‌. 
சகா : டேய்‌! யாரடா தன்யன்‌ ; புண்யன்‌ இதெல்லாம்‌ ? 
நான்‌ என்ன சாருவாகனனா * இல்லை -கோஷ்டகனா? 
அல்லது சூம்பகர்ணனா ? மரியாதையாகச்‌ சொல்லி விடு; 
இங்கே எதற்காக வந்தாய்‌ ? 


காட்சி 23 101 


ஸம்‌ : இந்தக்‌ காவித்‌ அணியைக்‌ குளத்திலே கசக்கிப்‌ 
போக வர்தேன்‌. 

சகா: அடேய்‌! என்‌ அக்காளின்‌ அகமுடையானான 
அரசன்‌ எனக்குக்‌ கொடுதத இரத நந்தவன த்தில்‌ 
நாய்‌ ஈரிகளைத்‌ தவிர எந்த மனிதனையும்‌ நான்‌ உள்ளே 
விடுவ இல்லை. நான்‌ அதாவது இந்த மன்மதன்‌ கூட 
இங்கே குளிப்பதில்லை. அப்படியிருக்க உன்னுடைய 
அழுக்குப்‌ பிடித்துச்‌ அர்காற்றம்‌ வீசுகிற இந்தக்‌ காஷா 
யத்தை அலசி திருக்குளத்தையே கலக்கி விட்டாயே! 
என்ன தைரியம்‌ உனக்கு ? அதற்காக வெகுமதி உனக்கு 
(அடிக்கிறான்‌). இததான்‌ ! இததான்‌! இதான்‌ ! 

ஸம்‌ : புத்தம்‌ சரணம்‌ கச்சாமி ! தர்மம்‌ சரணம்‌ கச்சாமி! 

விடன்‌ : சகா! பொது, பொறு, இவன பரம்பரை 
அண்டி யல்ல ; பஞ்சத்தில்‌ அண்டி. இப்பொழுதுதான்‌ 
சந்நியா அனவன்‌. 

சகா: எப்படித்‌ தெரியும்‌ உனக்கு 1 

விடன்‌ : இதோ பார்‌--தலை மொட்டை இனனும்‌ பழசு 
படவில்லை; தோளிலே காஷாயத்தைக்‌ கட்டின தழும்பு 
களும்‌ இல்லை; அடைக்ளுக்‌ காவியூட்டி. அழகாக உடுக்க 
வும்‌ தெரியவில்லை. 

ஸம்‌ : உண்மைதான்‌ உபாஸகரே! சமீப காலத்தில்தான்‌ 
சந்நியாசி ஆனேன்‌. 

சகா : ஏனடா நீ பிறந்தபோதே சந்கியாசி ஆகவில்லை 3 

[ அடிக்கிறான்‌. | 

விடன்‌ : வேண்டாம்‌ சகாரா! விட்டு விடு; அவன்‌ 

போகட்டும்‌. 


102 இன்பப்‌ புரட்சி 

ஸம்‌ : பகவானே! என்னை விட்டு விடு; கான்‌ போய விடு 
இறேறன்‌. 

சகா : அடேய்‌ ! நில்லு! யோ௫க்கிறேன்‌. 

விடன்‌ : யாரோடு! 

சகா: என்‌ மனத்தோடு; ஏ மனமே! நீ சொல்லு! 
இக்தப்‌ பிக்தா இருக்கட்டுமா அன்றி போகட்டுமா? 
ஓ! சரி, தெரிந்தது. 

விடன்‌ : என்ன அப்பா தெரிகர்தது ? 

சகா ; என்‌ மனம்‌ சொல்றது ; “இவன்‌ போகவும்‌ வேண 
டாம்‌; இருக்கவும்‌ வேண்டாம்‌; மூச்சுக்கூட விடாமல்‌ 
இங்கேயே விழுந்து சாகட்டும்‌” என்று, 

ஸம்‌ : நமோ புத்தாய | நமோ புத்தாய! 

விடன்‌ : ஐயோ பாவம்‌! போகட்டுமப்பா ! 

சகா : போசுட்டும்‌--அதைச்‌ செய்துவிட்டு! 

விடன்‌ : எதைச்‌ செய்ய வேண்டும்‌? 

சகா : இந்தத்‌ தண்ணீரைக்‌ கலக்காமல்‌ சேற்றை எடுக்கட 
டும்‌; அல்லது. -தண்ணீடை எல்லாம்‌ ஒன்‌ சோத்த 
சேற்றில்‌ புகுத்தட்டும்‌. 

விடன்‌ : (தனக்குள்‌) ஐயோ ! கஷ்டம்‌! கஷ்டம்‌! இந்த 
மகா மூடர்களை—பொய்‌ மனமும்‌ கல்‌ உடலும்‌ கொண்ட 
இரக்க மாமிச விருக்ஷங்களைப்‌ பூமிதேவி எப்படித்தான்‌ 
தாங்குகிறாளோ பாவம்‌ ! 

சகா : டேய்‌ பிக்ஷு! உம்‌; செய்‌ நான்‌ சொன்னதை! 


ஸம்‌: “கோ” (என்று கூச்சலிடுகிழான்‌ ). 


கரட்சி 23 193 


சுகா: விட! இவன என்ன சொல்கிறான ? 

விடன்‌ : உன்னைக்‌ கொண்டாடுகிருன்‌. 

சகா: பேஷ்‌; கொண்டாடு. அடேய்‌! இன்னும்‌ கொண் 
டாடு, 
(ஸம்வாஹகன்‌ கூச்சலிட்டுக்கொண்டே ஒடி விடுகிறான்‌ ). 

விடன்‌ : சகார! இந்த வனம்‌ எவ்வளவு அழகா யிருக்‌ 
தஇிறது— பார்த்தாயா ? 

சகா : அதோ அந்தக்‌ குரங்குகளைப்‌ பார்‌! பலாப்‌ பழம்‌ 
போலத்‌ தொங்குவதை ! 

விடன்‌ : சகார! வா! இப்படி உட்காரலாம்‌ ! 

சகா: (உட்கார்து) விட ! அஷ்டன்‌ சொன்ன வார்த்தை 
மாதிரி ௮௮ இன்னும்‌ மனத்தை விட்டுப்‌ போக மாட்‌ 
டேன்‌ என்கிறதே! 

விடன்‌ : எலு? 

சகா :. ௮அதான்‌--வ௫ர்‌ தசேனையின்‌ நினைவு ! 

விடன்‌ : அவளாலே அவ்வளவு அவமானம்‌ கிடை தீதும்‌, 
இன்னுமா அவள்‌ நினைவு போகவில்லை ? உன்னைப்‌ போன்‌ 
றவருக்கு இது சசஜர்கானப்பா-- பெண்களால்‌ அவ 
மானம்‌ அடைய அடைய, அவர்கள்‌ மேல்‌ காமம்‌ அதி 
கரித்‌துக்கொண்டே இருக்கும்‌. 

சீதா : எவ்வளவு நேோரமாச்‌சு_ஸகாவரகனை வண்டி 
கொண்டு வாரச்‌ சொல்லி? இன்னும்‌ வரவில்லையே ! 
வயிர படிக்கிற ; என்னால்‌ நடக்கக்கூட முடியவில்லை, 
அதோ பார்‌ சூரியனை ! உச்சிக்கு மேலே வரது, கேரபங்‌ 


104 இன்பப்‌ புரட்சி 
கொண்ட குர்ங்கைப்‌ போல கொடுமையாயிருக்கிறான. 
அவனைக்‌ கண்ணாலே பார்க்கக்கூட முடியவில்லையே 1... 
இர்தப்‌ பூமியைப்‌ பார்‌! ஸமூது பிள்ளைகளைப்‌ பெற்ற 
காந்தாரியைப்‌ போல்‌ வெம்பித்‌ தவிக்கிறாள்‌. 


விடன்‌ : ஆமப்பா ! அதனால்தான்‌ ஸ்தாவரகன்‌ எங்காவஅ 


வண்டியை நிறு தீதிவிட்டு நிழலில்‌ தங்கியிருப்பான, 


சகா : அவன்‌ வரும்‌ வசையில்‌ நான்‌ என்ன செய்வது? 


விட! ஒரு பாட்டுப்‌ பாடட்டுமா ! 
விடன்‌ : கட்டாயம்‌ செய்யத்‌ தக்கது! உடனே பாடு. 


சகா : (பாடுகிறான்‌). 
சோரன்‌ நானடா / ச-காரன்‌ தானடா! 


வீரன்‌ தானடா ! உன்‌---பேரன்‌ நானடா / 
சகா : எப்படி பாட்டு ? 
விடன்‌ : சொல்லணுமா ? நீ கந்தர்வன்‌ அல்லவா ! 


சகா : சந்தேசமென்ன ? குயில்‌ மாமிசத்தை நெய்யிலே 
வதக்கி, அதற்குப்‌ பெருங்காயமும்‌ மிளகுப்‌ பொடியும்‌ 
சேர்த்துச்‌ சாப்பிடுகிறவன்‌ அல்லவா நான ! ? என குரல்‌ 
என்‌ கந்தர்வனுடையதுபோல இராஅ 2 (உற்அக்கேட்டு) 
விடா! விடா! வர்துவிட்ட அ வண்டி! 


விடன்‌ : எங்கே! 


சகா : எங்கோ வருகிறது; அகோ கா திலே விழல்லே-- 
இழ்ட்டுப்‌ பன்றியைப்போல *குர்குர்‌” என்று உறு 
முவஅ ?: 


காட்சி 28 105 

விடன்‌ : பேஷான மூளை! ஆம்‌ ; அதோ வண்டி. ! 
[ஸ்‌ காவரகன்‌ அவசரமாக வண்‌ 
டியை ஒட்டி வருகிறான்‌ ; வண்டிக்‌ 
குள்‌ வச௫ந்தசேனை நடுங்கிக்‌ கொண்‌ 
டி. ருக்கிருள்‌ ; வண்டியை வெளி 
யில்‌ நிறுத்திவிட்டு ஸ்காவரகன்‌ 
உள்ளே வருகிறான ] 

சகா : ஸ்தாவரகா ! வந்தாயா ! 

ஸ்தா : வச்சேன்‌ ஐயா ! 

சகா . வண்டி. ? 

ஸ்தா: வந்துவிட்ட அ! 

சகா: மாடு? 

ஸ்தா : அதவுந்தான்‌ ! 

சகா : நீ? 

ஸ்தா : ஈான்கூட வர்‌அவிட்டேன்‌ ஐயா 

சகா: அப்படியானால்‌ வண்டியை உள்ளே கொண்டு வா 

ஸ்தா : எந்த வழியாலே ! 

சகா : மதிள்சுவர்‌ வழியாக ! 


ஸ்தா : எசமான்‌ ! மாடு செத்து, வண்டி முறிஞ்சு, 
நானும்‌ போயிடுவேனே ! 

சகா : கவலையில்லை; வேழே மாடு, புதிய வண்டி, உச 
மோடு இருக்கிற ஆள்‌ எல்லாம்‌ கிடைக்கும்‌, நான்‌ ராஜா 


மச்‌சனன்‌ ; போ, ஓட்டி வா! 


ஸ்தா: கானே செத்துட்டால்‌ ? 


108 இன்பம்‌ புரட்சி 


சகா : ரொம்ப ஈல்லதாப்‌ போச்சு; அதே வழியில்‌ ஒட்டி. 


வா ! 


[க தாவ.ரகன்‌ வெளியே சென்று 
திரும்பி வந்த] 
ஸதா: எசமான்‌ ! வண்டி வந்திடுச்சு. 
சகா : காளையும்‌ சாகலை ; கயிறும்‌ அணகலே ; நீயும்‌: 
சாகலையே ! 
ஸ்தா : இல்லை. 
சகா: விட! வா வண்டியைப்‌ பார்ப்போம்‌. நீ எனது 


பரமகுரு அல்லவா! என்‌ அன்பிற்குரிய நீதான்‌ முதலில்‌ 
பார்க்கவேண்டும்‌. அதனால்‌ மீயே முதலில்‌ வண்டியில்‌ ஏறு. 
விடன்‌ : உத்திரவு (செல்கிறான்‌ ). 
சகா: ஏய்‌ விட! நில்‌. என்ன, உங்க அப்பன்‌ வீட்டு வண்‌ 
டியோ நீ முதல்லே எர்‌.ரலுக்கு ? வண்டி என்னுடையது... 
நானே முதல்லே ஏ௮ வேள்‌. 
விடன்‌ : நீங்கள்‌ கானே என்னை ஏறச்‌ சொன்னீர்கள்‌ ? 
சகா : நரன்‌ அப்படிச்‌ சொன்னால்‌ உடனே ஏறப்‌ போயிட. 
லாமோ? *யஜமானே ! தாங்கள்‌ தான்‌ முதலில்‌ ஏற 
வேண்டும்‌” என்று சொல்வது உன்‌ கட மையில்லையா ? 
விடன்‌ : (வணங்கி) தாங்களே முதலில்‌ ஏறுங்கள்‌. 
சகா: இகோ ! அப்பா மகனே ! ஸதாவரக ! வண்டியைக்‌ 
திருப்பி வைத்தக்‌ கொள்ளுடா 1 
ஸ்தா : அப்படியே. ஏறுங்கள்‌. 
| சகா.ரன்‌ வண்டியில்‌ ஏறச்சென்று 


திரும்பிப்‌ பதறி ஓடி. வந விடன்‌ 
கழுத்தைக்‌ கட்டிக்கொண்டு | 


காட்சி 23 107 


சகா: விட! விட!! செத்தே! செத்தே !! வண்டிக்குள்ளே 
ஒரு ராக்ஷஸியோ திருடனோ உட்கார்ந்திண்டிருக்கா. 
ராக்ஷஸியானால்‌ நம்மைத்‌ திருடிவிட்டாள்‌. திருடனானால்‌ 
நம்மைக்‌ கட்டாயம்‌ சாப்டுடுவான. 

விடன்‌ : சகா! பயப்படாதே ! மத்தியான வெய்யிலிலே 
_-கண்‌ மங்கலால்‌--ஸதாவசகனுடைய நிழல்‌ அப்படித்‌ 
தெரிக் திருக்கும்‌. 

சகா : டேய்‌! ஸ்சாவாக! இருக்கிறாயா-உசிரோடே ? 

ஸ்தா : இருக்கிறேனுங்க | 

சுகா: நல்லது. உனக்கு சொம்ப பயம்‌! நீ வண்டிக்குள 
பார்க்காகே! விட! நீ போய்ப்‌ பார்த்து வா! 

விடன்‌ : (வண்டிக்குள்‌ வசந்தசேனையைப்‌ பார்த்து வியப்‌. 
பும்‌ விசனமும்‌ அடைந்து) 
அஹா ! ஆச்சரியம்‌ ! புலியைத்‌ தேடி மான்‌ வர்அவிட்‌ 
ட. சரக்கால சந்திரனைப்‌ போலுள்ள மணற்குன்்‌ றின்‌ 
மேல்‌ விளையாடும்‌ பெண்‌ அன்னம்‌ ஆண்‌ அன்னத்தை 
விட்டு ஒரு காக்கையைக்‌ தேடி. வர்‌ இருக்கிற ௮, 

சகா: ௮--என்ன ? காக்கை ஐடுகா 1? ஈரிகள்‌ பறக்குதா ! 
டேய்‌! விட ! அதெல்லாம்‌ உன்னைப்‌ பல்லாலே பார்த, 
கண்ணாலே பிடுங்கறஅக்குளள- சான்‌ ஓடிப்‌ போயிடு: 
றேன ! 

விடன்‌ : (வசந்தசேனையைப்‌ பார்த்‌) காரீமணி ! உனக்கு, 
இது அடுக்குமா ? வசந்தசேனே! என்ன இருந்தா னும்‌ 


சகா : ஆ....என்ன என்ன வசந்தசேனையா ! 


[யோசிக்கிரமூன | 


108 இன்பப்‌ புரட்சி 


வசந்தசேனை : (ரக்சியமாக) அப்படியில்லை! ஐயா! 
அடையாளம்‌ தெரியாமல்‌ வேன வண்டியில்‌ எறிவிட்‌ 
டேன்‌. என்னைக்‌ காப்பாற்ற வேண்டும்‌. 


விடன்‌ : எ! பயப்படாதே! இவனை நான்‌ ஏமாற்றி விடு 
கிறேன்‌! (சகாரனிடம்‌ போய்‌) சகாரா! வண்டியிலே 
இருக்கிறவள்‌ பெரிய சாக்ஷஸி ! 

சகா : இருக்காஅ. ராக்ஷஸியரயிருக்தால்‌ உன்னைத்‌ இருடி 
இருப்பாள்‌ ; திருடனாக இருந்தால்‌ உன்னைத்‌ தின்றிருப்‌ 
பான்‌. இரண்டுமில்லை....அகையால்‌.... 


விடன்‌ : இல்லை சகார! உண்மை! யாராயிருந்தால்‌ நமக்‌ 
கென்ன? வா! தோட்டத்தின்‌ குறிக்கு வழியாலே 
நடந்தே போய்‌ விடுவோம்‌ ! 


சகா: ஈ௩டந்து போவதால்‌ ? 


விடன்‌ : உடம்புக்கு ஈல்லஅ ; மாடுகளுக்கும்‌ செளகரியம்‌. 


சகா : அப்படியானலை-— சரி. 

விடன்‌ : ஸ்தாவமக! கொண்டு போ வண்டியை! நாங்கள்‌ 
நடந்தே போகிறோம்‌. 

சகா: யார்‌ சொன்னத? முடியாது! ஊருக்குள்ளே - 


ராஜா மச்சுனன்‌ ஈடக்கு போனால்‌ _ ஜனங்கள்‌ உற்து 
உற்றுப்‌ பார்ப்பார்கள்‌! 


விடன்‌ : (தனக்குள்‌) விஷத்தை அமிர்தமாக்க இயலுமா 7 
உம்‌ ; இருக்கட்டும்‌. (சகாமனைப்‌ பார்த்து) வண்டியில்‌ 
வசந்தசேனை வந்திருக்கிறாளப்பா ! 


காட்டி 22 109 


சகா: (குதித்து) வசந்தசேனையா ? அட ! எனக்கு வர்க 
விட்டது அபூர்வமான அதிர்ஷ்டம்‌! அன்றைக்கு. 
கோபித்துக்‌ கொண்டேன்‌- இன்றைக்கு அவன்‌ காலில்‌ 
விழுகிழேன்‌ ! 
(வசந்தசேனையிடம்‌ போய்‌) தாயே! அம்பிகையே ! சர 
ணம்‌ ! மன்மதன்‌ எனனை வாட்டுகிறானே ! மனமிரங்கடி 
மகேஸ்வர (காலைப்‌ பிடித்துக்‌ கொள்ளுகிறான்‌ ; வசந்த 
சேனை உதைக்கவே சமே விழுந்து எழுந்‌ அ) 
அடீ! என்னையா உதைத்தாய்‌ ? 

வசந்‌ : ச௪காமப்‌ பதயே! உன்னையல்ல; உன தலையை 
உனதகைத்கென்‌ ; எட்டி நில்‌; கிட்ட வராதே! 

சகா : அடேய்‌ ஸ்தாவரக! இவளை எங்கேடா கேடிப்‌ 
பிடிச்சே ? 

ஸ்தா : நாட்டுப்புறத்து வண்டி, நடுப்‌ பாதையிலே நின்னு 
டுச்சி எசமான்‌; நான்‌ இந்த வண்டியைச்‌ சாருகக்ச ஐயா 
வீட்டண்டை நிறுத்திட்ட இன்னொரு வண்டிக்கு 
உருளை தூக்கப்‌ போனேன்‌ எசமான்‌ ! ்‌ 

சகா: அப்பொழுஅ சாருததீதன்‌ வண்டி என்று நினைத்‌ ஆர 
இதில்‌ ஏறி விட்டாளா? ஏண்டி காட! தவறிப்‌ போய்‌ 
இங்கே வர்துட்டயா ? இறங்கடி வண்டியை விட்டு! நீ 
சுமக்கறது சாருதத்தன்‌ காதலை ! உன்னைச்‌ சுமக்கறது 
சகாரன்‌ மாடுகளா? சீ சீ! வெட்கமில்லை? சேேவதை 
களும்‌ கும்பிடுற என்‌ தலைமேலே. உகைச்‌ட்டு என 
வண்டியில்‌ இன்னுமா உட்கார்ந்திருக்கறே ? இப்பொ 
உன்னை என்ன செய்யப்‌ போறேன்‌---தெரியுமா? வாலி 
யின்‌ பெண்சா இயை ஜடாயு இழுத்ததைப்‌ போல உன 
தலை மயிரைப்‌ பிடித்து இழுத் அத தள்ளப்‌ போறேன்‌. 


$10 காட்‌ 23 


கிடன்‌ :. சகர! பெண்களின்‌ கூர்தலைப்‌ பற்றி இழுத்தல்‌ 
மகா பாபம்‌; வேண்டாம்‌ இரு ; நான்‌ இறக்கி விடுகிறேன்‌ 
(வண்டியிடம்‌ போய்‌) வசந்‌ தசேனே ! இறங்கி விடு. 

[வசந்தசேனை வண்டியை விட்‌ 
டிறங்கி ஓரிடத்தில்‌ நிற்கிறாள்‌.] 

சகா: (தனக்குள்‌) காலால்‌ என்னை உதைத்காள்‌-— இனி 
இவனை உயிரோடு விடப்‌ போவதில்லை. (விடனிடம்‌ 
ந்து விட! உனக்கு நல்ல சால்வை, பெரிய விடு, 
நிறைய பணம்‌ எல்லாம்‌ வேண்டுமா ? 

விடன்‌ : வேண்டும்‌. 

சகா: அப்படியானால்‌ சான சொல்கிறபடி செய்‌ ! 

விடன்‌ : எஅவும்‌ செய்கிறேன்‌ -அக்ரமக்கைக்‌ தவிர! 

சகா: அக்ரம வாசனைகூட அதில்‌ இல்லை, 

விடன்‌ : அப்படியானால்‌ சொல்‌, செய்கிறேன்‌ ! 

சகா: வசர்சசேனையைக்‌ கொன்னு விடு, 

விடன்‌ : பேஷ்‌! குணங்கள்‌ நிறைந்து நிரபராதியான ஒரு 
யெனவன மங்கையைக்‌ கொல்ல வேண்டுமா ? அப்புறம்‌ 
அந்தப்‌ பரலோக நதியை எற்தத்‌ தோணியைக்‌ கொண்டு 
சடப்பதோ? 

சகா: ஏ! பயர்தாக்கொளளி ! கான்‌ தருகிறேன்‌ எத்தனை 
படகு வேண்டுமானாலும்‌! அவளை உடனே கொல்‌! 
மணித சஞ்சாமமில்லாத இந்தத்‌ தோட்டத்தில்‌ உன்னை 
யார்‌ பார்க்கப்‌ போகிறார்கள்‌ ? 

விடன்‌ : யாரா ! இந்தப்‌ பத்துத்‌ திசைகள்‌ ; வனதேவதை 
கள்‌ ; சந்திர சூரியர்‌ ; தருமம்‌ ; காற்று; வானம்‌; மனச்‌ 
சாட்சி ; பூமி. இவையெல்லாம்‌ பார்க்கும்‌ அல்லவா ? 


காட்டு 23 111 
சகா: அப்படியானால்‌ இவளைக்‌ அணியால்‌ மூடிக்‌ 
கொண்னு விடு. 


விடன்‌ : ஜடா! பாவத்‌அக்கு அஞ்சாத பாதகா! அழிந்து 
போவாய்‌ ! 


சகா: (தனக்குள்‌) இந்த மடையன்‌ பாவத்துக்குப்‌ பயப்‌ 
படுகிருன்‌, ஸ்தாவ ரகனைக்‌ கேட்டுிறேன்‌. 


[ஸதாவரகனிடம்‌ போய்‌ | 
குழக்தே! கஸதாவமகா! உனக்குத்‌ தங்கக்‌ கடசும 
தருகிறேன்‌, 

ஸ்தா: குடுங்க ; சந்தோஷமாப்‌ போட்டுக்கறேன்‌. 

சகா : தங்கப்‌ பலகை கொடுக்கிறேன்‌ ! 

ஸ்தா; கல்லா மேலே உட்கார்மேன்‌ ! 

சகா: என்‌ எச்சில்‌ பச்சணம்‌ எல்லாம்‌ கொடுக்கிறேன்‌. 

ஸ்தா: தஇிங்கறேன்‌ எசமான்‌ ! 

சகா: ஒரு வார்த்தை சொல்றேன்‌--கேட்கிறயா ! 

ஸ்தா: சொல்லுங்க எச௫மான-—கெட்டதா இல்லா 
திருந்தா : 

சகா: கெடுதலே இல்லை. 

ஸ்தா: அப்போ-- சொல்லுங்க ! 

சகா: இந்த வசந்தசேனையைக்‌ கொல்லு! 

ஸ்தா: ஐயையோ! வாணாங்க; இந்தப்‌ பாவிதான்‌ 
எசமானே அந்த அம்மாளை வண்டியிலே எப்படியோ 
தவறுதலா ஏத்திகிட்டு வந்துட்டேன்‌ ! 


AiR. இண்பப்‌ புரட்சி 

சகா: டேய்‌! மறுத்துப்‌ பேசாதே! நான உனக்கு 
எசமான்‌ ; நான்‌ சொன்னதைச்‌ செய்‌! 

ஸ்தா : என்‌ உடம்புக்குத்‌ தானுங்க நிங்க எசமான்‌ ; என்‌ 
நடத்தைக்கு இல்லிங்க! மன்னிக்கணும்‌ ; பயமாயிருக்‌ 
குங்க | 

சகா: (சரித) பயமா-யாரிடத்தில்‌ ? 

ஸ்தா : (மேலே காட்டி) பாலோகததுகிட்டே ! 

சகா : எதுடா அது - பரலோகம்‌ ? 

ஸதா - அஅதானுஙக்க--பாவத்அக்கும்‌ புண்ணியத்‌ அக்ளும்‌ 
முடிவைக கொடுக்கிற இடம்‌ ! 

சகா: புண்ணியத்‌ அக்கு என்னடா பலன்‌ ? 

ஸ்தா: உங்களைப்‌ போலப்‌ பணத்திலே மிதக்கற அங்க 1 

சகா: பாவத்அக்கு ! 

ஸ்தா : கானிருக்கிறேனே--இன்னொருக்கன்‌ போடற 
சோத்துக்காகக்‌ காத இட்டு- இது தானுங்க ! அதனாலே 
கெட்ட காரியம்‌ செய்ய மாட்டேனுக்க ! 


சகா: ஆ--மாட்டேனென்றா சொல்கிறாய்‌ ன 
[அடிக்கிறான்‌ ] 
ஸ்தா: அடியுங்க ! அடியுங்க ! கொல்லுங்க ! என்ன செஞ்‌ 
சாலும்‌ தப்புக்‌ காரியத்துக்கு நான்‌ சம்மதிக்க மாட்‌ 
டன. போன சன்மத்திலே செஞ்சஅக்கெல்லாம்‌ 
இப்பொ அறுபவிக்கிறஅு போதாமெ--இக்க சன்மத்தி 
லேயும்‌ வேறே விலை குடுத்து வாங்குவனா? முடியாதுங்க. 


காட்சி 23 118 


சகா : (தனக்குள்‌) அவன பாவத்அக்குப்‌ பயப்படுகிறான்‌ 
இவன்‌ பாலோகத்துக்குப்‌ பயப்படுகிறான்‌; இர்தச்‌ 
௪சாரன்‌ எ௮அக்காகப்‌ பயப்பட வேண்டும்‌ ? அரசன்‌ மச்சு 
சுனன்‌, சிறந்த புருசன்‌, மனிசன்‌, யாமைக்‌ கண்டு பயப்‌ 
படப்‌ போகிறான்‌ ? (ஸ் தாவ. ரகனைப்‌ பார்க) அடேய்‌! 
நீ போ! தொலைவில்‌ போய்த்‌ தூங்கு: அல்லஅ தனி; 
யாக நில. 


ஸ்தா: உத்தரவு! 
[போகிறான்‌ ] 
சகா: (கச்சம்‌ கட்டிக்கொண்டு வசந்தசேனையிடம்‌ போய்‌) 
அடி நேராக நிமிர்ந்து நில்லு! உன்னைக்‌ கொல்லுகிறேன்‌. 
வசந்‌ : ஆ! என்னைக்‌ காப்பாரில்லையா ? 
விட: அடேய்‌! சகாரா! என்‌ கண்‌ முன்னால்‌ நீ அவளைக்‌ 
கொல்ல முடியாது (சகாரனின்‌ கழுத்தைப்‌ பிடி 5.௮) 
அவளை நீ கொல்வதானால்‌ உன்னை நான்‌. 
சகா: அடேய்‌ விட! என்‌ சோற்றைத்‌ தின அவிட்டு 
என்னையேவா கொல்லப்‌ பார்ச்கிருய்‌ ? ஆ! அடிமை அம 
சனைக்‌ கொல்கிறான்‌ ! சேவகன்‌ ராஜாவைக்‌ கொல்கிழுன்‌. 
| மூர்ச்சையாவ அ போல்‌ கீழே 
விருந்‌ அர, யோசித்த, மெல்ல 
எழுந்‌ அ] 
விட! விட ! ஏமார்அ போய்விட்டாயே ! அஹ ஹ ! 
| சிரிக்கிறான்‌ ] 


விடன்‌ : என்னடா அது? 
8 


114 இன்பப்‌ புரட்சி 


சகா: இது கூடவா உனக்குதீ 0 தரியவில்லை. போடா 
பைத்தியமே, போ ! என்‌ குலம்‌ என்ன ? நான்‌ என்ன ? 
நான்‌ போய்‌ கொலை-அதிலும்‌ பெண்‌ கொலை—புரி 
வேனா? இது தெரியவில்லையே உனக்கு ? வேடிக்கைக்‌ 
காக நீ எனன சொல்கிருயோ பார்ப்போம்‌ என்னு 
இப்படி யெல்லாம்‌ செய்தேன்‌ ! பூ! சுத்த வெள்ளை 
யப்பம்‌ கீ! 

விடன்‌ : சகாரா! அப்படியானால்‌ நீ நல்லவன்‌ கான்‌ 1 எரி; 
வசந்தசேனையை அவள்‌ வீட்டுக்கு அனுப்பிவிடு ! 

சகா : போகட்டுமே நானு வேண்டாம்‌ என்கிறேன்‌ ? 
தானாக என்னிடம்‌ வந்திருக்கரறொனே-— தவறி வந்தாளா, 
அல்லது காதல்‌ கொண்டு வத்து அதைச்‌ சொல்ல 
வெட்கப்படுறொளா என்பதை நஈன்றுகத தெரிக்து கொள்‌ 
வதற்காகத்தான்‌ இத்தனை வேஷம்‌ போட்டேன்‌! நீ 
சணன்னணடா எனறால்‌ என்னையே கொல்ல வந்துவிட்டாய்‌ ! 

விடன்‌ : ஏது நீயும்‌... 

சகா : இவ்வளவு கெட்டிக்காரன்‌ ஆகிவிட்டாயே என்கி 
ரூயா$? நான எப்பொழுதுமே கெட்டிக்காரன்‌ தான்‌ 
அப்பா ! நீதான்‌ என்னைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
வில்லை. போ, போ. வசந்தசேனையை அனுப்பி விடு. 
நாழிகை ஆகிறஅ ; போகட்டும்‌. 

விடன்‌: சரி. வசந்தசேனை......! 

சகா : இரு இரு; ஜர்‌ உத்தமியான உயர்குலப்‌ பெண்ணை 
கால்நடையாக அனுப்புவது நம்முடைய அந்தஸஅக்கே 
அவமானம்‌! வந்த வண்டியிலேயே அவளை அனுப்பி 
விடு, போ! வண்டி யோட்டி ஸ்தாவரகன்‌ அம்கே எக்‌ 
கேயோ தூங்கிக்‌ கொண்டிருப்பான்‌; அழைத்து வா! 
வசந்தசேனையை வண்டியில்‌ ஏற்றிச்‌ செல்லட்டும்‌. 


காட்டு 24 115 
விடன்‌ : சரி. இதோ போய்‌ அழைத்து வருகிறேன்‌ ! 
வசந்‌: விட! விட! சரணம்‌! சரணம்‌! போகாதீர்‌ ! 
விடன்‌ : என்னடா சகாரா! நான்‌ வருவதற்குள்‌ ?,....... 


சகா : என்ன விட! இன்னுமா நீ என்னைக்‌ தெரிந்து 
கொள்ளவில்லை ? 


விடன்‌ : டேய்‌! இர்த வசந்தசேனை இப்பொழுது என்‌ 
னேச்‌ சேர்ந்தவள்‌. அவனை உன்னிடம்‌ அடைக்கலம்‌ 
வைதஅச்‌ செல்கிேன்‌ ! 


சகா: மிகவும்‌ சந்தோஷம்‌! நான்‌ சாப்பாற்றித்‌ கரு 
கிறேன்‌ ! 


விடன்‌ : சத்தியமாக ? 


சகா : சத்தியமாக! சத்தியமாக |! கோடி தரம்‌ சத்திய 


மாக !!! 


விடன்‌ : வசக்தசேனே ! உன்னை அடைக்கலம்‌ வைத்து, 
சத்தியமும்‌ வாங்கி விட்டேன்‌. நீ பயப்படாதே ; இகோ 
வந்து விடுவேன்‌-— ஒரு நொடியில்‌ ! 
(போகிறான்‌ ; கொஞ்ச அரம்‌ போய்‌, தனக்குள்‌) இவளை 
நம்பக்கூடாஅதான்‌ ! என்னைப்‌ போக வீட்டு வசந்த 
சேனைக்கு தீக்கு செய்தாலும்‌ செய்வான்‌ ; ஆகையால்‌ 
மறைந்‌ அ கின்ன கவனிக்கிறேன்‌. 


[ஓரிடத்தில்‌ மறைந்து நிற்கிறான்‌ ] 


சகா : (தனக்குள்‌) இந்தக்‌ கிழ நரிஃவிடன்‌, எங்கேயா 
வது ஒளிந்திருந்து பார்த்தாலும்‌ பார்ப்பான்‌. அகையால்‌ 
ஓர்‌ உபாயம்‌ செய்கிறேன்‌. 


116 இன்பம்‌ புரட்சி 


(வசந்தசேனையைப்‌ பார்த்து) வசச்தசேனே ! பயப்‌ 
படாதே! வண்டி சீக்கரம்‌ தயாராகி விடும்‌. ஏறிக்‌ 
கொண்டு போகலாம்‌. அந்த விடன அப்படித்தான்‌ ! 
போனால்‌ சீக்கிரம்‌ திரும்பமாட்டான்‌ ! 


விடன்‌ : (தனக்குள) கான்‌ நினேத்தது சவறு ; களங்கம்‌ 
இல்லாமல்‌ இருக்கிறான்‌; சீக்கரமொாக ஸ்தாவரகனை 
அமைத்த வராவிட்டால்‌ கோபங்‌ கொள்வான்‌; இதோ 
_போகிறேன 1 [போகிறான்‌ ] 


சகா : (வசந்தசேனையிடம்‌ போய்‌) வசந்தசேனே ! 
இசைந்அ பார்‌! அசைந்து நட ! ஓ௫ர்து விழு ! 


வசந்‌: 8 மூடா! உளரமுதே! என்னைச்‌ சீக்கிரம்‌ 
அனுப்பி விடு. 


சகா : அனுப்புவதா ? உன்னையா ?(ஈகைத்து) ஒருக்காலு 
மில்லை. அந்த விடனை வெளியே அனுப்புவதற்கு கான்‌ 
செய்த தந்திரம்‌ அது; உண்மையில்‌ கான்‌ உன்னைவிடப்‌ 
போவதில்லை. என்‌ பேசாமல்‌ கிற்கிுய்‌ ? வா! என்னைத்‌ 
தழுவிக்‌ கொள்‌. பொன்‌ தழுகிறேன்‌ ; பு ஈகை போடு 
கிறேன்‌. அன்பாகப்‌ பேசுகிறேன்‌. தலை வணங்கு 
கிறேன்‌. 


வசந்‌ : கூடு வாயை! உன்‌ பணத்துக்காகவும்‌ பதவிக்காக 
வும்‌ அசைப்பட்டு, ஒழுக்கத்தை அழிததுக்கொள்ளமாட்‌ 
டேன்‌ ; வறிஞனே அனாலும்‌ குலமும்‌ சீலமும்‌ உடைய 
அந்த மகா புருவனையே நான்‌ விரும்புகிறேன்‌. மாமரத்‌ 
தைத்‌ தழுவிய பூங்கொடி முருங்க மாத்தை தழுவாத. 
போ அப்பால்‌ ! 


காட்ச 23 117 


சகா : என்னடி சொன்னாய்‌ ? சாருதத்தன்‌ மாமரம்‌; நான்‌ 
முருக்க மரம்‌ ! கல்யாண முருக்கன்கூட இல்லை— வாட்டு 
முருக்க மாம்‌! நீ பேசுவது இங்கே என்னுடன்‌ ! நினைப்‌ 
பது அங்கே சாருதத்தனை ! 


வசந்‌ : ஆம்‌; என்‌ மனத்தில்‌ வாழும்‌ அவர்‌ பெயரடை ஆயி 
ரம்‌ தடவை வேண்டுமாயினும்‌ சொல்‌. எப்பொழுதும்‌ 
இடைவிடாமல்‌ சொல்லிக்கொண்டே இரு. அதுவே 
எனக்கு இன்பமளிக்கிற அ ! 


சகா : அளிக்குமடி அளிக்கும்‌! இப்பொழுது உன்னை 
ஒழிக்கப்‌ போகிறேனே சாருதத்தன்‌ வரது காப்பாற்‌ 
றப்‌ போகிறானா ? 


வசந்‌ : சர்தேகமென்ன ? கண்ணால்‌ பார்த்துவிட்டால்‌ - 


கட்டாயம்‌ காப்பாற்றுவார்‌ ! 


சகா : சாருதத்தன ! சாருததீதன ! யாரடி. அவன்‌ சாரு 
தத்தன்‌! சாருதத்தன்‌ மட்டும்‌ அல்ல, வாலி பிள்ளை இக்‌ 
திரன்‌, ரம்பை மகனான காலநேமி, முத்தி ரதேவன்‌, 
அசரோணனின்‌ மகன்‌ ஜடாயு, சாணக்யன்‌, திரிசங்கு 
இவர்களெல்லாம்‌ வந்தால்கூட உன்னைக்‌ காப்பாற்ற மூடி 
யாதடி! இகோ பார்‌! | அடிக்கிறான்‌, உதைக்கிறான்‌] 
இப்பொழுது நான என்ன செய்யத்‌ போகிறேன்‌ தெரி 
யுமா? சாணக்கியன்‌ சீதையைக்‌ கொன்றகைப்போல்‌_— 
ஜடாயு தஇிசெளபதியை வதைத்ததைப்போல்‌ -உன்‌ கூத்‌ 
தலைப்பற்றி இழுத்‌ அக்‌ கொல்லப்‌ போகிறேன்‌. 


[கொல்ல யத்தனிக்கிறான்‌] 


வசந்‌ : ஆ! சாருதத்தா ! சாருதத்தா ! 


118 இன்பம்‌ புரட்சி 


சகா: இன்னுமா அவன்‌ பெயரைச்‌ சொல்லுகிரோய ? 
ஒழிந்த போ ! 

[கழுத்தை நெரித்துக்‌ கீழே சாய்க்‌ 
இஞுன்‌ $ வசந்தசேனை மூர்ச்சை 
யுற்௮ு விழுகிறாள்‌ | 

சகா : ஒஓழிந்தாள்‌ ! இறந்தாள்‌ ! கான்‌ அசைப்பட்டும்‌-- 
அவளுக்கு என்பேரில்‌ ஆசையில்லை. ஒரே அடியில்‌ 
உயிரை வாங்கி விட்டேன்‌ ! அஹா ! என்‌ அம்மா இக்கே 
என்‌ பக்கத்திலிருக்‌அ என்‌ சூ ரத்தன தக்கைப்‌ பார்த்திருக்‌. 
தால்‌ எவ்வளவு சந்கொஷப்படுவாள ! 
(யோசித்து) ஈாழிகை அகிவிட்ட அ. அந்தக்‌ கிழட்டு 
விடன்‌ வந்து விடுவான்‌! ஜாக்கிரகையாக இருக்க 
வேண்டும்‌ ! 

[ஒரு புறமாக நிற்கிறான்‌ ; விடனும்‌ 
ஸதாவமகனும்‌ வருகின்‌ றனா. | 

சகா: வருக! வருக! விடனே! வருக! ஸ்தாவ.ரக! ௪ம்‌ 
கொஷமாய்‌ வருக ! 


விடன்‌ : இகோ ஸ்தாவரகன்‌ ; எங்கே என்‌ அடைக்கலப்‌ 
பொருள ! 
சகா : என்ன அடைக்கலம்‌ ? 


விடன்‌ : வசந்தசேனேை ! 

சகா: அவளா? போய்‌ விட்டாளே ! 

விடன்‌ : எங்கே? 

சகா : உன்‌ பின்னாலேயே ! 

விடன்‌ : அ௮அச்தத்‌ திக்கில்‌ அவள வரவில்லையே ! 
[யோசிக்றொன்‌ ] 


காட்சி 23 119 


சகா : நீ எந்தத்‌ திக்கில்‌ போனாள்‌ ? 
விடன்‌ : கிழக்குப்‌ பார்த்து. 
சகா: அவள்‌ போனஅ தெற்கே பார்த்து ! 
விடன்‌ : சான்‌ தெற்கிலும்‌ போனேன்‌ ? 
சகா: ஆனால்‌ அவள்‌ போன மேற்கு கொக்கி, அலலது 
வடக்கே ! 
விடன்‌ : என்னடா உளறுகிறாய்‌? எங்கே என வசந்த 
சேனை 1 
சகா : அடேய்‌ விட! என்‌ காலை உன்‌ தலைக்குமேல்‌ 
வைத்து சத்தியம்‌ செய்கிறேன்‌. உண்மையில்‌ நான 
அவளைக்‌ கொன்ற விட்டேன்‌, 
விடன்‌ : அட பாவி! கொன்ற விட்டாயா 7 
சகா : கொன்றே விட்டேன்‌ ! மனத்தை திடப்படுத்திக்‌ 
கொள்‌. 
விடன்‌ : உண்மையாகவா ? 
சகா : ஏன்‌ ? என்‌ பேச்பில்‌ நம்பிக்கை இல்லையா ? அதோ 
-_— அங்கே நேரில்‌ போய்ப்‌ பார்‌ என்‌ பராக்கிரமத்தை? 
[விடன்‌ போய்ப்‌ பார்தி அ, தலையில்‌ 
அடி ச தக்கொண்டு]| 
ஜயோ 1 ஐயோ ! நாசமாய்ப்‌ போனேன்‌ ! 
[மூாச்சிச்கிறான்‌ | 
சகா ஹீ ஹீ! விடனும்‌ செத்துப்‌ போனான்‌ ! 
விடன்‌ : (தெளிந்த) ஹும்‌! உஜ்‌ஜயினியின்‌. ஜோதியே 
மறைந்துவிட்டது ; மன்மதன்‌ சோலையே அழிக்க 


120 இன்பப்‌ புரட்சி 
விட்டது ; (யோசித்து) இனி இந்தப்‌ பாவி இந்தப்‌ பெரும்‌ 
பழியை என்‌ பேரில்‌ சுமத்தினாலும்‌ சுமத்‌அவான்‌ ! ஆகை 
யால்‌ உடனே போய்விட வேண்டும்‌ ! 

| எமுக்து ஓடுகிறான்‌. | 

நில்‌ ! 

விடன்‌ : ௪ கொலைகாரா ! என்னைக்‌ தொடாதே ! 

சகா : அடேய்‌ ! வசந்தசேனையைக்‌ கொன்ற விட்டாயே 
அதற்கு என்ன பதில்‌ சொல்லப்‌ போகிறாய்‌ 1 

விடன்‌ : ஜாக்கிரதை! அழிக்து போவாய்‌! 

சகா : கோடிக்கணக்கான பொன்‌ தருகிறேன்‌ ; வாகனம்‌ 
தருகிறேன்‌. இன்னும்‌ பலவகையான........ 

விடன்‌ : எல்லாம்‌ நீயே வைக்துக்‌ கொள! 

சகா: ஹீஹீ! (சரிக்கிருன்‌.) 

விடன்‌ : இரியடா இரி! மங்காத புகமுடைய மாணிக்‌ 
கத்தை மனச்‌ அணிந்து மறைதது விட்ட மகா பாலி! 
நன்றாகச்‌ சரி. 

சகா: கோபம்‌ வேண்டாம்‌ விடா! வா! தாமரைக்‌ குளத்‌ 
தில்‌ இறங்கி விளையாடலாம்‌! 

விடன்‌ : நீ போய்‌ விளையாடு புண்ணிய மலரைப்‌ பிடுங்கி 
சறிற்த உன்‌ புனிதத்‌ தன்மையை நினைத்துக்‌ கொண்டு 
விளையாடு ! 

சகா: நீ? 

சகா : என்னைத்‌ தனியாக விட்டா? 


காட்சி 23 121 


விடன்‌ : இல்லை ; நி தனியாக இல்லை! உன்‌ மூர்க்கத்தனம்‌; 
உன்‌ அகம்பாவம்‌; நீ புரிந்த கொலைபாதகம்‌ ; இவையெல்‌ 
லாம்‌ உன்‌ கூடவே இருக்கின்றன. அவற்றுடன்‌ விலா 
யாடு! உறவாடு! நான்‌ போகிறேன்‌ ! இந்தக்‌ கூடா நட்‌ 
டால்‌ எனக்குக்‌ கொடுமையே விளையும்‌ ! 

சகா : அடேய்‌! விட! என்‌ ராஜ்யத்திலே என்னை விட்டு 
நீ எங்குப்‌ போக முடியும்‌ ? 

விடன்‌ : போக முடியுமடா ! யாரிடம்‌ தெரியுமடா ? நல்‌ 
லோரான ஆரியகன்‌, சர்விலகன்‌, சந்தனகன்‌ இவர்களி 
டம்‌! £1 உன்னுடன்‌ பேசுவதும்‌ பாவம்‌! [போகிறான்‌ | 

சகா: (பிடித்து நித்தி) அடே விட! வசந்தசேனையைக்‌ 
கொன்றுவிட்டு எங்கே ஓடப்‌ பார்க்கிறாய்‌ 2? வா நியாய 
ஸ்தலத்திற்கு ! 

விடன்‌ : அடேய்‌ போக்கிரி! நியாயமா வேண்டும்‌ ? 
(தன்‌ கத்தியை உருவிக்கொண்டு) இந்தக்‌ கத்தி முனையில்‌ 
இருக்கிறது ஞாயம்‌; தீர்த்துக்‌ கொள்‌; நில்‌! 

சகா: (பயக்கு) விட! விட! அதற்குள்‌ பயந்அவிட்‌ 
டாயே ! நீ பயர்தாங்கொள்ளி; போ ! ஓடிப்‌ போ! 

|விடன்‌ விசைந்து போகிறான்‌ | 

சகா: (ஸ்தாவரகணிடம்‌ போய்‌, தன்‌ ஆபமணங்களை 
நீட்டி) ஸ்தாவாரகா ! இந்தா! உனக்கு வெகுமதி! 

ஸ்தா : வேண்டாம்‌ எசமான்‌ ! இதெல்லாம்‌ உங்களுக்குத்‌ 
தான்‌ தகும்‌! 

சகா : சரி; நீ போ! மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய்‌ 
மாடியின்மேல்‌ நின்றிரு; நான்‌ வந விடுகிறேன்‌ ! 


724 இன்பப்‌ புரட்சி 

ஸ்தா : நல்லது எசமான்‌ ! [ போகிறான்‌ | 

சகா : (தனக்குள்‌) முடிந்தது ஒரு வழியாக! தனக்கு 
ஆபதஅ வருமோ என்னு பயந்து விடன போய்விட்‌ 
டான்‌! ஸ்தாவரகன்‌ போய்‌ மேல்‌ மாடியில்‌ நிற்பான்‌. 
அவனை அங்கேயே விலங்கு பூட்டி அடைத்து விடு 
கிறேன்‌. அப்புறம்‌ ரகசியம்‌ எப்படி வெளியாக முடியும்‌? 
(வசந்தசேனையைப்‌ பார்தத) ஈன்றாக இறந்து விட்‌ 


டாளா ? 


(புரட்டிப்‌ பார்த்து) . ஆம்‌; செத்தான்‌ தேவடியாள ! 
(தன்‌ பட்டாடையால்‌ அவனை மூடி, அதிலே தன்‌. பெயா 
இருப்பதைப்‌ பார்த்த) : அட ! இந்த ஆடையில்‌ என 
பெயர்‌ இருக்கிறதே! இது உதவாத! 

(கழே உள்ள சருகுகளைப்‌ பார்த்து) பேஷ்‌! இந்தச்‌ 
சருகுகளாலே மூடுவதஅ தான சரி! 


[சருகுகளை மேலே போட்டு வசந்த: 
சேனையை கூடிய பின்‌ | 


இணி, உடனே போய்‌ மேல்‌ மாடியில்‌ காத்திருக்கும்‌ 
கூதாவரகன்‌ காலிலே விலங்கைப்‌ பூட்ட வேண்டும; 
பிறகு, நியாய ஸ்தலம்‌ போய்‌, சாருதத்தன்‌ ஆப. ரண 
களுக்காக அசைப்பட்டு வசந்தசேணையைக்‌ கொன்று 
விட்டான்‌ என்று வழக்குக்‌ தொடர வேண்டும்‌. அத 
னால்‌ சாருதத்தனும்‌ அழிந்து போவான்‌ ! இதோ 
போகிறேன்‌ ! 
[குதித்து மகிழ்ச்சயுடன்‌ செல 
கிழுன்‌ ; எதிரில்‌ பெளத்த பிக்ஷு 
ஊம்வாஹகன்‌ வருவை தப்‌ 
பாரத்து] 


காட்டு 232 744 


எ ௪ ௪! எந்தப்‌ பக்கம்‌ போனாலும்‌ இவன்‌ எதிரே வரு 
இருன்‌ 5 (யோசித்‌) ஐ! இந்த சந்நியாச இப்பொழுது 
கான்‌ என்னிடம்‌ உதை வாங்கினான்‌. அதை மனசில்‌ 
வைத தக்கொண்டு - கான்‌ கொலை புரிந்ததாக நியாய 
ஸ்தலத்தில்‌ சொன்னாலும்‌ சொல்லி விடுவான்‌.! ஆகை 
யால்‌, இவன்‌ கண்ணில்‌ படாமல்‌ ஓடிப்‌ போக வேண்‌ 
டும்‌! அகோ! உடைந்த மதிற்‌ சுவர்‌! அதன்மேல்‌ எறி, 
ஹதமான்‌ இகெத்தின்மேல்‌ மகேந்திரம்‌ போனதைப்‌ 
போல பாய்ந்து ஓடி விடுகிறேன்‌. 
[மதிற்‌ சுவரேறிக்‌ குதித் அப்‌ 
போகிழுன்‌. | 
[பிகரா ஸம்வாஹகன்‌ நனைத்த 
ஆடையைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு பிரவேசிக்கிறொன. | 
ஸம்‌ : இதை நன்றாகத்‌ தோய்த்து தோய்த்த அலசி 
விட்டேன்‌! எங்கே உலர்தீதுவது ? 
மரக்‌ இளையில்‌ மாட்டிக்‌ காய வைக்கலாமா ? ஊஹும்‌ ; 
இந்தக்‌ குரங்குகள்‌ கிழித்து விடும்‌! 
பூமியில்‌ உலர்த்தினால்‌ ? சே! தாகு ஒட்டிக்‌ கொளளும்‌ ! 
(வ்சர்தசேனையை மூடியுள்ள சகருகுக்‌ குவியலைப்‌ 
பார்த்தி:-—இஞதோ காற்முல்‌ குவிக்கப்பட்டிருக்கிறஅ 
சருகுக்‌ குவியல்‌! இதன்‌ மேல்‌ உலர்த்‌அதகிறேன ! 
[உலர்த்திவிட்டு அருகில்‌ உட்‌ 
காராற்து| 
புத்தம்‌ சரணம்‌ கச்சாமி! தாமம்‌ சரணம்‌ கச்சாமி 
சங்கம்‌ சாணம்‌ கச்சாமி! கமோ, புத்தாய! ஈமோ 


புத்தாய! 


724 இன்பப்‌ புரட்சி 


(சருஞுக்‌ குவியல்‌ அசைகிற அ. அதைப்‌ பார்த்து) :--காற்‌ 
அக்கூட இல்லையே! ஒருகால்‌ என்‌ காவி உடையின்‌ 


மக௲மையோ ? 


(ஒரு கை வெளியே தெரிந) :— இதோ கை! வலா 
யணிந்த கை; பொன்னணிக்த பெண்ணின்‌ கை! 
(இன்னொரு கையையும்‌ பார்தது): என்ன! கான்‌ 
பார்த்த கை போல இருக்கிறதே ! 
(சருகுகளை விலக்கிப்‌ பார்த்த) ஓ! சந்தேகமே இல்லை ; 
எனக்கு அபயமளித்த உபாஸிகையேசான்‌ ! 
(வசந்தசெேனை தண்ணீர்‌ வேண்டுமென்‌ அ ஜாடை காட்ட) : 
ஐயையோ ! தண்ணீர்‌ கேட்றரொர்களே! தடாகம்‌ அருகில்‌ 
இல்லையே! என்ன செய்வேன்‌? 
(யோசித ௮) ஆம்‌! இந்த ஈம வஸ்தி ரத்தைப்‌ பிழிகிறேன்‌. 
(கனைந்த ஆடையைப்‌ பிழிந்து வசந்தசேனையின்‌ மூர்ச்சை 
யைக்‌ தெளிவிக்கிறான்‌.) 

வசந்‌: (கொஞ்சமாகக்‌ கண்ணை விழித்‌): தாங்கள்‌ யார்‌ $ 

ஸம்‌: தாயே! என்னைக்‌ தெரியவில்லையா ? அபயமளி க்கு, 
பத்துப்‌ பொன்னையும்‌ கொடுத்த, கான்பட்ட சூதாட்டக்‌ 
கடனைத்‌ திர்த்துவிட்டீர்களே ! அந்த அடிமையை மறத்து 
விட்டீர்களா ? அப்பொழுது என்‌ பெயர்‌ கூம்வாஹகன்‌ 
அல்லவா ? 

வசந்‌: ஓ, தெரிகிறது! என்‌ என்னைப்‌ பிழைப்பு மூட்டி 
னீர்‌? நான்‌ இறந்திருக்க வேண்டியவள்‌ ! இழிவான 
வேசி குலதீதில்‌ பிறந்தவள்‌ ! 


ஸம்‌: கமேோ புத்தாய! நமோ புத்தாய! உபாஸிகே 
உதீதமிகளுக்கு உதாமணம்‌ தாங்கள்‌! கற்பின்‌ அணி 


காடி 24 125 


கலன்‌ தாங்கள்‌ ! ஒழுக்கத்தின்‌ உறைவிடம்‌ தாங்கள்‌ ! 
(ஒரு கொடியை வளைத்துக்‌ கொடுத்த) :-- இதோ! 
இந்தக்‌ கொடியைப்‌ பிடித்துக்கொண்டு மெதுவாக எழுந்‌ 
இருங்கள்‌ ! அப்புறம்‌ பேசுவோம்‌! 
வேசந்தசேனை எழுந்த பின்பு) :-- அருகிலே உளள 
பெளத்த விஹாரத்தில்‌ என்‌ சகோதரி இருக்கிறாள்‌ ; 
அங்கே போய்‌ இளைப்பாறிய பின்‌ தங்களை இல்லம்‌ சேர்ப்‌ 
பிக்கிறேன்‌ ! வாருங்கள்‌ ! 
| இருவரும்‌ ஈடக்கிறார்கள்‌ | 

ஸம்‌ : மெல்ல....மெல்ல க௨வுங்கள்‌ ! 
(திரையில்‌ பார்த்த) :-விலகுங்களையா விலகுங்கள்‌ ! வழி 
விடுங்கள்‌ ! அவள்‌ யெளவன மங்கை-பதினாற௮ு வயதுள்ள 
பால குமாரிதான்‌ ! அதனால்‌ என்ன ? நான்‌ அறவி ஐயா! 
முற்றும்‌ அறந்தவன்‌ ! பெளத்த பிக்ூதாம ! ஐம்புலன்கள்‌ 
எனக்கு அடிமை ! அகையால்‌ வேடிக்கை பார்க்க வேண்‌ 
டாம்‌! விலகிப்‌ போங்கள்‌ ! 


| போகிறோகள்‌ $ திரை விழுகிற அ. | 


காட்சி 24 


[சாருதத்தன்‌ வீட்டில்‌ ஒரு புறம்‌) சாருதத்தனும்‌ 
மைத்திரேயனும்‌ பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. | 


சாருது த தன்‌ ப்‌ மைத்‌ தேயா ! ஒயாமல்‌ இ. கண 
அடிக்கிறதே ! 

மைத்திரேயன்‌ : அடிக்கட்டுமப்பா ! வாதம்‌ மேலிட்டால்‌ 
அடிப்பு உண்டாகும்‌ என்னு வைத்திய சாஸ்திமம்‌ 
சொல்லுகிறது. 


128 இன்பப்‌ புரட்சி 


சாரு: என்‌ மனம்‌ ஏனோ இலேசமுஅ௮கிறது ; என்னை 
அறியாமல்‌ ஏதோ ஒரு தூய.ரம்‌ என்னைச்‌ சூழ்ந்து நிற்‌ 
கிறது மைத்தியேயா ! 


மைத்‌: அது பித்தத்தின்‌ சேஷ்டையப்பா ! படுத்து ஈன்‌ 
முகத்‌ தாங்கு; குணமாய்விடும்‌. நான்கூட இப்போ 
படுத்துத்‌ தூங்கத்தான்‌ போகிறேன்‌, 
[சதனிகை நகைப்‌ பெட்டியுடன்‌ 
வருகிறாள்‌; அதைச்‌ சாருதத்த 
னிடம்‌ கொடுக்கிறான. | 
ரத: போஹசேனன்‌ மண்‌ வண்டியே போதும்‌ என்ன 
வாங்கிக்கொண்டான்‌ $ அதலால்‌, அதையமமாள்‌ இத்த 
ஆபரணங்களை வசந்தசேனையிடம்‌ சோப்பிக்கச்‌ சொன்‌ 
ர்கள்‌. 
சாரு: (ஈகைப்‌ பெட்டியை வாங்கிக்கொண்டு) மைத்தி 
ரேயோ! நமது வீட்டின்‌ நிலைமை தூதைக்குத்‌ தெரியும்‌ $ 
மறுபடியும்‌ கள்வன்‌ வர்தால்‌ என்ன செய்வதென அ 
அவளுக்குப்‌ பயம்‌. இந்தா! நீ இதைக்‌ கொண்டு போய்‌ 
வசர்தசேனையிடம்‌ கொடுத்அவிட்டு, உத்தியான வனதி 
இற்கு ஏன்‌ வரவில்லை என்௮ கேட்டு வா! 


மைத்‌ : (வாங்கிக்கொண்டு) அவள இருந்தால்‌ கொடுத்தும்‌ 
கேட்டும்‌ வருகிறேன்‌ , இல்லாவிட்டால்‌ ? 

சாரு: இல்லாமல்‌ எங்குப்‌ போவாள்‌ ? போய்‌ வா. அப 
சகுன ம்போல்‌ ஒன்னம்‌ பேசாதே ! 

மைத்‌: சுப சகுனமாகவே பேசுகிறேன்‌. அனா 
ரொம்பத்‌ தூக்கம்‌ வருகிறது. கொஞ்சம்‌ தூங்கின பிறகு 
தான்‌ என்னால்‌ போக முடியும்‌ ! 


காட்சி 78 127 


சாரு: சரிதான்‌; அன்றைக்குத்துங்கி ராத்திரிக்கொள்‌ 
ஊக்காரணிடம்‌ ஆப ரணத்தைக்‌ கொடுத்தாய்‌! இன்றைய 
தூக்கத்தில்‌ பகல்கொளளைக்காரனிடம்‌ கொடுத்து 
விட்டால்‌ ? 


மைத்‌: சாருகத்தா என்னைத்‌ ‘தூங்கு மூஞ்சு”? என்று 
நினத்து விடாதே; நான்‌ தூங்காமல்‌ தூங்கும்‌ ௬௧ 
புருஷன்‌ ! உனக்குச்‌ சந்தேகமெதற்கு? தாங்கி விழித்த 
பின்‌ நான்‌ வசந்தசேனையின்‌ வீட்டுக்குப்‌ போகும்போது 
உன்னைப்‌ பார்த்த இந்த நகைகளையும்‌ காட்டிவிட்டுப்‌ 
போகிறேன்‌. சரிதானே? 


சாரு: நீ தூங்காமலேயே போய்‌ வருவதானால்‌---அது 
தான்‌ எனக்குச்‌ சம்மதம்‌ ! 


மைத : கான்‌ அன்றைக்கே சொல்லியிருக்கிறேனே--. 
மறர்அவிட்டாயா? வைத்திய நால்‌ சொல்வதைக்‌ கேள்‌ : 


“*: தூக்கம்‌ துறந்தால்‌ ஏக்கம்‌ பெருகும்‌ ; 
தூக்கம்‌ ஒன்றே துணையும்‌ இறையும்‌ ; 
தூக்கம்‌ தன்றே தூக்கம்‌ நன்றே; 
போரில்‌ புகினும்‌ தூக்கம்‌ நன்றே ;. 
தூங்கா ஒருவன்‌ ௬ுகதலம்‌ பேசுதல்‌ 
தொண்டையுள்‌ உறுத்தும்‌ துரும்பா கும்மே !” 


சாரு: சரி சரி; போதும்‌; நீ போகும்போது என்னைப்‌ 
பார்த்துச்‌ சொல்லி விட்டுப்‌ போ. 


மைத்‌ : உத்தரவு ஐயா! உத்தரவு! [போகிருர்கள்‌ | 


காட்சி--2 5 


[நீதி சபை, வேலைககாரனான சோதனகன அங்‌ 
குள்ள நாற்காலி முதலியவற்றைச சரிப்படுத்தித்‌ 
தூச௪ தட்டிக்‌ கொண்டிருக்கிறான்‌. | 


சோ தனகன்‌ : (தனக்குள்‌) எசமான்‌ என்னமோ நல்ல 
மகராஜன்‌ தான்‌ ! இருந்தாலும்‌ சில சமயத்திலே பளி 
ஓரிடத்தலே அஃகிவிடுகிற அ. என்ன செய்யற இந்தப்‌ 
பாளாப்போன சாச்சி சொல்றாகளே-—அவுகளை வைச்சு 
அல்ல சட்டம்‌ பேசுது! அதுக்காகத்தான்‌ கம்பளி 
போட்டுக்‌ குந்து நியாயம்‌ பேசுணும்‌ அங்கறாக பெரிய 
வங்க! இத்த நாற்காலி நிற்காலி இதின்‌ மேலெல்லாம்‌ 
குந்தினால்‌ இருக்கிற மூளையும்‌ போயிடும்‌ இங்கமு எங்க 
பாட்டி! அதுக்காகத்தானே நான்‌ இந்த நாற்காலி 
யிலேயே குந்தற தில்லே ! 


( திரையில்‌ பார்த்து) யாரது வராது? ஓ! ராசா 
மச்சுனன்‌-—௪காரன்‌ ! பொல்லாதவன்‌ அச்சே! இங்கே 


எதுக்கு வர்ரான்‌ ? 


சகாரன்‌ : (பிரவேசித்த) ஏனப்பா! நியாயாதிபதி இன்‌ 
னும்‌ வரவில்லையா ? 


சோதனகன்‌ : இல்லிங்க! வர்ர சமயநகானுங்க! என்‌ 
னங்க விசேசம்‌ ? 


சகா: ஒரு வழக்கு! நான்‌ உடனே நீதிபதியைப்‌ பார்க்க 
வேண்டும்‌. 


காட்சி 25 19 


சோத : சரி; அவர்‌ வந்த பிறகு நான்‌ கூப்பிடுறேன்‌. ; 
அதுவரைக்கும்‌ நீங்க -அச்தப்‌ புல்தரை மேலே குக்த 
இருவ. 
| சகாரன்‌ உள்ளே போகிழுன்‌ ; நீதி 
பதி, சரெஷ்டி, காரியஸ்தன்‌, இம்‌ 
மூவரும்‌ பிரவேசிக்கின்றனர்‌ ; 
சோதனகன்‌ வணங்கி வழி விடு 
கிழுன்‌. ] 
நீதிபதி :. சிரேஷ்டியாரே! சணக்கப்பிள்ளையாசே ! எல்லா 
உக்தியோகத்தையும்விட இந்த நீதிபதித்‌ தொழில்‌ மிக 
வும்‌ கடினமான இல்லையா ? 
சிரே : கடினந்தான ; இனால்‌ தங்களுக்கு அப்படியில்லை. 
மனிகர்களூுடைய மனோபாவத்தை விரைவில்‌ காகங்கள்‌ 
கண்டுபிடி த ௮ விடுகிறீர்கள்‌. 
கணக்‌ : ஏனெனில்‌, தாங்கள்‌ நூல்‌ வலலுஈா ; வஞ்சகம்‌ 
அறியும்‌ திறத்தினர்‌ ; சொல்‌ வன்மை பெற்றவர்‌; இனம்‌ 
அற்றவர்‌; நண்பன்‌ பகைவன்‌ என்பது பாரான்‌ ஈடு. 
நிலைமை வகிக்கும்‌ அலாக்‌ கோல்‌: 
நீதி: ஆயினும்‌ நம்மையும்‌ அறியாது லெ வேளைகளில்‌ 
பொய்யன்‌ மெய்யனாகவும்‌ மெய்யன்‌ பொய்யனாகவும்‌ திர்ப்‌ 
பைப்‌ பெற்று விடுகின்றனர்‌ ; அந்‌ தப்‌ பாவங்களுக்கு... 
சிரேஷ்‌ பதில்‌ சொல்ல வேண்டியவர்‌ தாங்களல்ல ; எட்‌ 
டம்‌ ; அதனை கிருமித்த அரசாங்கம்‌ : உண்மையில்‌ அங்க 
நடைய குணத்திலே குற்றம்‌ உண்டென்று கூறினால்‌ 
௮௮ சந்திரிகையிலே இருள்‌ இருக்கிறசென்ற௮ு சொல்‌ 
வத போலத்தான ! 
| எல்லோரும்‌ போய்த்‌ தத்தம்‌ ஆ௪ 
னங்களில்‌ அமருகஇன்‌ றனர்‌.] 


130 இன்பப்‌ புரட்சி 


நியா: சோதனக ! வெளியிலே பார்தது வா-யாராவஅ 
நியாயம்‌ பெற வக்திருக்கிறுர்களா-—என் அ! 

சோத : வந்திருக்கிருருங்க--௮.ரசன்‌ மச்சுனன்‌; ௪கா.ரன்‌! 

நியாய : சகாமன்‌ வந்திருக்கிறானா ? சரி, நீதி சபைக்கு 
இன்றைக்குச்‌ சனியன்‌ பிடித்துவிட்டது ! சோதனக! 
ஒன்று செய்‌! இன்றைக்கு வழக்கை எடுகதுக்கொள்ள 
இயலாதாகையால்‌ இன்பனாரு சமயம்‌ வரச்‌ சொல்‌! 
அவனை 1 

சோத : (போய்த்‌ திரும்பி வந்து) எஜமான்‌! அவர்‌ 
சொம்ப சொம்ப கோவிச்சிடட்டு மீசை மு௮க்கராருங்க 1 
£ இப்பவே போய்‌--என்‌ அக்காளிடம்‌ சொல்றேன்‌ ; 
அக்கா புருஸனான ராசாவிடமும்‌ சொல்றேன்‌. இந்தச்‌ 
சபையைத்‌ தூக்கிக்‌ குளதஅலே போட்டுட்டு வேறே 
சபையை எஏற்படுத்தச்‌ சொல்றேன்‌ ''--இன்னெல்லாம்‌ 
கத்தனுருங்க 1 

நியா : சரேஷ்டியாரே! என்ன சொல்லுகிறீர்‌ ? 

சிரேஷ்‌ : அவனைப்பற்றி ஈமக்கென்ன ? வரட்டுமே! கியா 
யம்‌ உள்ளபடி தீர்ப்பு கடைக்கிறஅ. 

நியா : சரி, வரச்‌ சொல்‌. 

[சோதனகன்‌ பொய்‌ சகாரனை 
அழைத்து வருகிறான்‌. ] 

சகாரன்‌ : (சனக்குள்‌) முதலிலே வழக்கை எடுக்கமாட்‌ 
டேன்‌ என்றார்‌ ; மன படியும்‌ எடுக்கிறேன்‌ என்ற சொல்‌ 
கிறார்‌; சரி. இதிலிருக்‌அ தெரிறெ௮- என்னிடம்‌ அவ 
ருக்குப்‌ பயம்‌ இருக்கதெதென்பஅ ! இனி, என்‌ பேச்சை 
யெல்லாம்‌ குஅக்கு விசாரணை இலலாமல்‌ அப்படியே 
நம்பச்‌ செய்யவேண்டும்‌. இதகோ-—போகிழேன்‌, 


காட்சி 25 72.1 

நியா: வரமும்‌; உட்காரும்‌! இப்படி ! 

சகா : தெரரியும்‌; இந்தப்‌ பூமி என்னுடையஅ ! என்‌ இஷ 
டப்படி எங்கே வேண்டுமானாலும்‌ சான்‌ உட்காருவேன்‌ ; 
(சிமேஷ்டியைக்‌ காட்டி) இவர்‌ தலைமேல்‌ உட்காருவேன்‌. 
(நீதிபதியிடம்‌ போய்‌) உமஅ மடிமேல்‌ உட்காருவேன்‌. 
வேண்டாம்‌; இங்கே தான்‌ உட்காருவேன்‌ (கரையில்‌ 
உட்காருகிறான்‌.) 

நியா : சரி; தாங்கள்‌ வழக்கைச்‌ சொல்லுங்கள்‌ ! 

சகா : என்ன? வழக்கைச்‌ சொல்லவா ? நான்‌ யார்‌ தெரி 
யுமா? ராஜாவினுடைய மாமனார்‌ என்‌ தகப்பன்‌; ராஜா 
என்‌ தகப்பனுக்கு மாப்பிள்ளே ; என்‌ அக்காளுடைய 
அகமுடையான மகாராஜா ; நான்‌ மன்னவனின்‌ மைத்‌ 
அனன்‌ ; இப்படிப்பட்ட கான்‌........ 

தியா : உமத குலம்‌ கோத்திரம்‌ எல்லாம்‌ தெரிந்த விஷ 
யங்களே! வந்த காரியமென்ன 7-- அதைச்‌ சொல்லும்‌! 

சகா : அதைத்தான்‌. இப்பேர்ப்பட்ட பெரிய மனிதனுக்‌ 
கும்‌ பெரிய மனிதனாகிய நான்‌ படிங்கமாகச்‌ சொல்ல 
முடியாதென்று - உமஅ காதில்‌ சொல்லப்‌ போகிறேன்‌ ! 

நியா : சரி, சொல்லும்‌. 
(சசா.ரன்‌ நியாயாதிபதியின்‌ காதில்‌ சொல்லுகிறான்‌.) 

நியா : அந்தப்‌ பெண்‌ யார்‌ ? 

சகா: வசந்தசேனை; நகைக்காக ஆசைப்பட்டு யாரோ 
கொன்அவிட்டார்கள்‌- கான்‌ கொல்லவே இல்லை. 


நியா : கணக்குப்பிள்ளை ! எழுதிக்‌ கொள்ளும்‌ “ நான்‌ 
கொல்லவே இல்லை ” 


132 இன்பப்‌ புரட்டி 


சகா : ஓய்‌! நான்‌ பார்த்தேன்‌ என்ன சொல்லுகிறேன்‌. 
அதற்குள்‌ அவசாமாக எழுதச்‌ சொல்லி விட்டீர்களே! 
(என்௮ு கணக்குப்பிள்ளை எழுதியதைக்‌ கிழித்து விடு 
கிறான்‌.) 
நியா : ஈகைகளுக்காசக்‌ கொல்லப்பட்டாள்‌ என்பது 
உமக்கு எப்படித்‌ தெரியும்‌ ? 
சகா : ஓரே பாழ்‌ உடம்பாயக்‌ கிடக்காள்‌ : கை கழுத்து 
இதிலெல்லாம்‌ ஒன்றுமே இல்லை. 
கணக்குப்பிள்ளை : பொருத்தக்தான்‌ ! 
சிரேஷ்டி : இப்போது இந்த வழக்கைப்பற்றி முதலில்‌ 
யாரை விசாரிப்பது ? 
நியா : வசந்தசேனையின்‌ தாயாரை விசாரிக்க வேண்டும்‌ ; 
சோதனக ! போய்‌ அழைதஅ வா, 
[சோதனகன்‌ போய்‌ வசந்தசேனை 
யின்‌ தாயை அழைத்து வரு 


திழுன்‌. | 
கிழவி : சுபம்‌ உண்டாகட்டும்‌ [ 
நியா : வாருங்கள்‌ ; உட்காருங்கள்‌ ! 
கிழவி : அப்படியே! [உட்காருகிறாள்‌.. | 


சகா: ஏ கிழவி! வாவா! 

நியா : தாங்கள்‌ தானே வசந்தசேனையின்‌ சாயார்‌ ! 

கிழவி : ஆம்‌ ஐயா! 

நியா: வசந்தசேனை இப்போது எங்கே பொயிருக்‌ 
கிறாள்‌ ? 

கிழவி : ஒரு ஈண்ப.ரஅ வீட்டுக்கு ! 


காட்சி 25 135. 

தியா : அவர்‌ பெயர்‌ ? 

கிழவி . சபையோர்‌ கேட்கும்‌ கேள்வி அல்லவே இது? 
சா தாமண ஜனங்களல்லவா இப்படிக்‌ கேட்பார்கள்‌ ! 

“நியா: அம்மா ! வியவகாரம்‌ கேட்கிற !  வெட்கப்படா 
மல்‌ சொல்லுங்கள்‌ 1! 

கிழவி: அவரா! சார்தீதவாஹ வினய தத்தருடைய 
பேரன்‌; சாகமதத்தருடைய புதல்வன்‌; அவர்‌ பெயர்‌ 
சாருதத்தர்‌ ! 

சகா: சரி சரி; எழுதிக்‌ கொள்றாங்கள்‌ ; சாருதத்தனுக்‌ 
கும்‌ எனக்கும்தான்‌ இப்போது வழக்கு! 

சிரேஷ்டி : சாருதீதீதா அவருடைய ஈண்பசாக இருக்க 
கலாம்‌. 

கணக்‌ : அதனால்‌ குற்றமில்லையே ! 

தியா : இப்போது சாருதத்தரை அழைத்து விசாரிக்க 
வேண்டியிருக்கிற அ. 

கணக்‌ : சாருதத்தமையா ? 

நியா: நீர்‌ எழுதிக்‌ கொள்ளாம்‌; வசந்தசேனை சாருதத 
கர்‌ வீட்டுக்குப்‌ போனாள்‌ என்பதை! சோதனக ! நீ 
போய்‌ சாருதத்தமை மரியாதையுடன்‌ அவசரப்படுத்‌ 
தாமல்‌ அமைச்‌ துவா ! ப 
(சோதனகன்‌ போகினுன்‌ ; சாருதததருடன்‌ வருகிறான்‌). 

சாருதத்தன்‌ : மங்களம்‌ உண்டாகட்டும்‌ ! நீ.திபதியவர்‌ 
களே! செளக்கியந்கானே ? 

கியா: (அவசரத்தோடு) ஈல்வரவு ! ஈல்வமவு! சொதனக, 
ஐயாவுக்கு ஆசனம்‌ எடுத்துப்‌ போடு! 

[உட்காரச்‌ செய்றார்‌ | 


734 இன்பப்‌ புட்‌ 


சகா: ௮! ஈன்றாயிருக்கிறது ! இதுவா நியாயம்‌ ? தருமம்‌? 
பெண்‌ கொலை புரிந்தவனுக்கா அசனம்‌ ? (கனைத்து) 
இருக்கட்டும்‌; பார்த்துக்‌ கொள்ளுகிறேன்‌ 1 

நியா: சாருதத்தரே ! (கழவியைக்‌ காட்டி) இந்த அம்மா 
ளுடைய பெண்ணுக்கும்‌ தங்களுக்கும்‌ காகலாவது, 
அல்லஅ நட்பாவது உண்டா 7 

சாரு: எந்த அம்மாள ! 

நியா: (கஇழவியைச்‌ காட்டி) இந்த அம்மாள்‌ ! 

சாரு: (அப்பொழுதே பார்தது) அம்மா! வணக்கம்‌! 

கிழ: நீடூழி வாழ்க! தனக்குள்‌ இவரா சாருதத்தர்‌ ? என்‌ 
மகளின்‌ யெளவனம்‌ நல்ல இடத்தில்தான்‌ போய்ச்‌ 
சோக்கஅ. 

நியா: என்ன சாருதத்தபே! இவருடைய புதல்வி தங்கள்‌ 
அன்புக்குப்‌ பாத்திரமானவளதானே ? 

| சாருதத்தன்‌ வெட்கப்படுகிறான்‌ | 

சகா: ஓஹோ! செய்ததும்‌ செய்துவிட்டு வெட்கம்‌. 
வேறேயா ? 

சிரேஷ்டி: சாருதத்தரே! இந்த இடத்தில்‌ வெட்கப்‌ 
பட்டு முடியாது ; சொல்லுங்கள்‌. 

சகா: ஐயா! வசந்தசேனைக்கும்‌ எனக்கும்‌ நட்பு 
உண்டு !”' என்றுதானே சொல்ல வேண்டும்‌? அப்படிச்‌ 
சொல்வதால்‌ தவன என்ன? யெளவனம்‌ அல்லவா 
பிழை செய்தது ஒழுக்கம்‌ அல்லவே ? 

தியா: சாருதத்தமே ! உம்மைப்பற்றி யிருக்கும்‌ வழக்கு 
விபர்‌ தமான ௮ ; ஆதலால்‌, உள்ளதை உள்ளபடி வெட்கம்‌ 
விட்டுச்‌ சொல்ல வேண்டும்‌. 


காட்சி 25 135 


சாரு : வழக்கா ? யாருடன்‌ எனக்கு வழக்கு ? 

சகா: (கர்வத்துடன்‌) என்னோடு ! 

சாரு: பிதற்றாதே! ஈம்பும்படிப்‌ பேசு! 

சகா: கொலைகாரா! காடகம்‌ ஈடிச்கறொயா ?--காடகம்‌ ? 
வசரந்தசேனையைக்‌ கொன்றுவிட்டு... 

சாரு: சீ €€! உளறாதே! 

நியா : சாருதத்தபோ! உண்மை தெரிய வேண்டும்‌; அந்தத 
தாசிக்கும்‌ உமக்கும்‌....நட்பு 3 

சாரு: அம்‌; உண்டு! 

நியா: ஆனால்‌ இப்போது எங்கே இருக்கிறாள்‌ வசந்த 
செனை 1 

சாரு: அவள்‌ விட்டிற்குப்‌ போய்விட்டாள்‌ ! 

சிரேஷ்‌ : எப்போது போனாள்‌--எப்படிப்‌ போனாள்‌ 
கூட யார்‌ சென்றார்‌ ? விவரமாகச்‌ சொல்லும்‌ ! 

சாரு : (யோசத்அவிட்டு) வீட்டுக்குப்‌ போனாள்‌! இதைத்‌ 
தவிர வேறு விவரம்‌ என்ன சொல்ல முடியும்‌ ? 

சகா: அடேய்‌! என்னுடைய உத்தியான வனத்அக்கு 
அமைத்துக்கொண்டு போய்‌, ககைகளுக்காக அசைப்‌ 
பட்டு அவளைக்‌ கொன்றுவிட்டு, இப்போது விட்டுக்குப்‌ 
போய்விட்டாள்‌ என்று கூறுஇஞய்‌ ? 

சாரு: € சீ மூடா! வாயை மூடு! அர்த்தமில்லாமல்‌ 
பேசாதே ; அழிந்து போவாய்‌! 

நியா : உண்மை! சாருதத்தசை நிந்திப்பது என்பது, 
மலையை நிஅதிதலும்‌, கடலைக்‌ கடத்தனும்‌, கனலை எடுத்‌ 
தலும்‌ போலாம்‌. சாருதத்தராவ அ சகாத செயல்‌ 
செய்வதாவ அ ! ஒருக்காலுமிராஅ ! 


196 இன்பப்‌ புரட்சி 


சகா: ரீதிபதியாரே! பக்ஷபாத விசாரணையும்‌, ஒருதலைப்‌ 
பக்கத்‌ தீர்ப்பும்‌ வெகு கஈன்றுயிருக்றெது. உம்‌; நடக்‌ 


கட்டும்‌. 


நியா: சகாரா! உச்சிக்‌ காலத்துச்‌ சூரியனை உற்றுப்‌ 
பார்க்கிறாய்‌ ! சனலைப்‌ பிடிக்கக்‌ கையேர்‌ அகிறாய்‌; தியாக 
மூர்த்தியான சாருகத்தரைப்‌ பழிக்கிறாய்‌. 


கிழவி: உன்‌ கண்‌ பொட்டையாகி விடுமடா! உன்‌ கா 
அழுகிவிடும்‌. உன்னைப்‌ பூமி விழுங்கிவிடும்‌, சாரு 
தத்தமை நீ அறியாவிட்டாலும்‌ உலகம்‌ நன்றாக அறிந்‌ 
திருக்கிறது. என்‌ தங்கப்‌ பானை இருட்டுப்‌ போன, 
தென்று. பதிலுக்கு ஒப்பில்லாத மாணிக்க மாலையைக்‌ 
கொடுத்தனுப்பிய இந்த உத்தமனை மனம போனபடி 
யெல்லாம்‌ பேசிவிட்டு மகா பாவத்தைத்‌ கேடிக்கொள 
ளாதே ! என்‌ மகள்‌ இறக்கவுமில்லை. அவர்‌ கொல்லவு 
மில்லை. சீ போ வச்த வழியே! 


நியா: ஆனால்‌ சாருதத்தசே! வசந்தசேனை நடந்து 
போனாளா அல்ல, வண்டியில்‌ சென்றாளா ? 


சாரு: அவள போனபொழுது நான்‌ அங்கே இல்லை: 
அதனால....எப்படிப்‌ போனாள்‌ என்பது எனக்குத்‌ 
தெரியாது, 
[வீரகன்‌ மிகுந்த கோபத்தோடு 
பிரவேசிக்கிறான்‌.] 
வீரகன்‌ : ஐயா! ஐயா !! விசாரிக்கணும்‌ ! விசாரிக்சணும்‌!' 


நியா: யாரை? வீரகா! என்‌ இவவளவு கோபமும்‌ 
அய.ரமும்‌ ? 


காட்சி 25 187 
வீர: என்‌ மானம்‌ போச்சு; மரியாதை போச்சு; அந்த 
ஒட்டைச்‌ சாண்‌ பயல்‌ என்னை எட்டி எட்டி உதைச்சுட 
டானய்யா? நான்‌ யார்‌? உங்களுக்குத்‌ தெரியாதா? 
காவல்கா ரனுக்கெல்லாம்‌ எசமான்‌ ஆச்சே! வீரத்தோடு 
வேலை பார்க்கிற வி.ரகனாச்சே ! இன்னிக்கு--என்‌ அதி 
காமமும்‌, அலங்காரமும்‌ அந்தப்‌ பயலாலே அமியாய 
மாய்ப்‌ போச்சே! போச்சே !! 


நியா: வீரகா! விளங்கச்‌ சொல்‌! யார்‌ உன்னை உதைத்‌ 
தவன்‌ 1 


வீர: சந்தனசன்‌ ஐயா? 
நியா: எதற்காக? 
வீர: அரியகனைத்‌ தேடிகிட்டிருக்கையில்‌, ஒரு மூடு வண்டி 


வந்திச்சு ஐயா! அவனும்‌ பார்த்தான்‌! கானும்‌ உள்ளே 
பார்க்கணுமின்னேன்‌. ௮௮ கூடாதின்னு-- என்னைத்‌ 
தள்ளி, அடிச்சு, உதைச்சு, மிதிச்சு....... 


நியா : யாருடைய வண்டி அது? 

வீர: இதோ - இந்த சாருதத்தருடைய வண்டி ஐயா ! 
நியா : உள்ளே இருந்தவர்‌ ? 

வீர : வசந்தசேனையாம்‌ ! 

நியா : எங்கே போனது வண்டி ! 


வீர: “புஷ்பகரண்டம்‌?” என்கிற உத்தியான வனத்துக்‌ 
குப்‌ போவதாக வண்டிக்காரன்‌ சொன்னான்‌ ஐயா! 


சகா : கேளுங்கள்‌ ; நீதிபதியவர்களே ! ஈன்றாகக்‌ கேளுங்‌ 


138 இன்பப்‌ புரட்சி 


நியா : சந்திரனை ராகு விழுங்க ஆரம்பிக்கிறது; சுரை 
இடிந்து குளத்திலே விழுந்து தண்ணீர்‌ சுலங்குகிற த. 
சாருதத்தர்‌ பக்கம்‌ வன்மை யொளி மற்குகிறது. அடே 
லீரகா ! உன்‌ வழக்கு பிறகு விசாரிக்கப்படும்‌. முதலில: 
நீ ஒரு காரியம்‌ செய்‌ ! 

வீர: உத்தரவு! 

நியா : குதிரை மேலேறி, உடனே அத்த உகு தியான 
வனத்திற்குப்‌ போ; அங்கே - ஏதாவது பெண்ணின 
சவம்‌ இருக்கிறதா என்று பார்த்து வா! சீக்கரம்‌ போ 

வீர: இதோ. [போகிறான்‌ ]. 

நியா : சாருதத்தமே! விசாரணை அதிகம்‌ ஆக ஆக, இக்க. 
லும்‌ அதிகம்‌ ஆகிறது; சேற்றில்‌ அழுந்திய பசுவைப்‌: 
போல என்‌ மனம்‌ அப்படியே அழுந்தி விட்டது. 

சாரு : கேடு வருங்காலத்தில்‌ அடுக்காகத்தான்‌ வருவதா 
வழக்கம்‌ ! 

வீர: (திரும்பி வந்து) ஆமா ஜயா! 

நியா : என்ன ஆமாம்‌ ? 

வீர: ஒரு பொம்பிளளையின்‌ பிணத்தை நாயும்‌ நரியும்‌ 
கடி.ச்சுடிட்டிருக்கு அங்க ! 

நியா : பெண்ணின்‌ பிசோசக்கான்‌ என்பது எவவாறு. 
தெரிக்தது 1 

வீர : கான்‌ வீகன்‌ அல்லவா? அங்கே விஞ்து கிடக்‌ 
கிற தலையிரு, கை, காலு, இதையெல்லாம்‌ பார்த்த 
வுடனே நொடியிலே தெரிஞ்சு கிட்டேனுங்க ! 


காட்சி 25 139 


நியா: சாருதத்தமே! தயவு செய்து உண்மையைச்‌ 
சொல்லி விடும்‌! 

சாரு: (மனமுடைந்து) உண்மையா? கான்‌ வசந்த 
சேனையை இழந்த விட்டது உண்மைதானா ? 

சகா : ஜோஸியம்‌ கேட்கிறுயா உன கையாலேயே 
கொன்றுவிட்டு ? 

சாரு: புஷ்பம்‌ நிறைக்க செடியினின்‌ அம்‌, ஒரு மலரைக்‌ 
கொய்யவும்‌ மனந்‌ அணியாத கான்‌, ஒரு மங்கையை ஈ 
எழில்‌ மிகுக்த ஒரு சேவ மாதை - அதிலும்‌ என்‌ வசந்த 
சேனையைக்‌ கூசாமல்‌ கொன்றேனென்றாுல்‌ ? அதைவிட 
அபாண்டம்‌ வேறென்ன வேண்டும்‌ ? ஆனால்‌ என்‌ வசந்த 
சேனை எங்கே? என்‌ வசந்தசேனை எங்கே? 

சகா : நீதிபதியவர்களே! பக்ஷபாதமாக விசாரிக்கிறீர்‌ 
கள? கொலைபாதகன்‌ என்று தெரிந்தும்‌ - இன்னுமா 
இவனுக்கு உட்கார இடம்‌ கொடுத்திருக்கிறீர்கள்‌ ? 

சாரு : (ஆசனம்‌ விட்டிறங்கி) இகோ! அசனம்‌ விட்டு 
இறங்கிவிட்டேன்‌ ; விசாரியுங்கள்‌. இனி விசாரியுங்கள்‌. 
சீக்கிரம்‌ வழக்கு முடியட்டும்‌! 

சகா: (சாருதத்தன்‌ இருந்த ஆசன த்தில்‌ கான 
அமர்ந்‌.) நீ உட்கார்ந்த இடத்தில்‌ கான்‌ உட்கார்ந்தால்‌ 
தான்‌ விசேஷம்‌ ! சாருதத்தா ! சொல்லப்பா -சொல்லு! 
“£ கொன்றேன்‌ "' என்ற ஒரு வார்த்கை சொல்லி விடு! 

[மைத்திமேயன்‌ அவசரமாக வரு 
கிறான்‌. | 

மைத்திரேயன்‌ : சாருதத்தா! சாருகத்தா! எங்கெங்‌ 
கெல்லாம்‌ உன்னைத்‌ கேடுவது? இங்கே என்ன செய்‌ 
கிறாய்‌ நீ? 


140 இன்பப்‌ புரட்சி 


சாரு : கொலைக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டு விசாரணேயில்‌ 
இருக்கிறேன்‌ அப்பா ! 

மைத்‌ : கொலைக்‌ குற்றமா? யாமைக்‌ கொன்றதாக? 

சாரு : கண்ணுக்கும்‌ மனத்துக்கும்‌ தெவிட்டாத விருந்‌ 
தளிக்கும்‌ என்‌ ரதியைக்‌ கொன்றதாக! வசந்தசேனை 
யைக்‌ கொன்றதாக! 

மைத்‌ : எவன்‌ சொன்னவன்‌ ? 

சாரு : (சகாானைக்‌ காட்டி) இகோ-—பமலோக சிக்தையே 
இல்லாத இந்தப்‌ பாதகன்‌ ! 

மைத்‌: அவள்தான்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ விட்டாளே-- 
சொல்வஅதானே ? 

சாரு : என்ன சொல்லியும்‌ ஏறவில்லை. விதி எனக்கு 
௪ திரியாக இருக்கிறது மைத்மேயோ! 

மைத்‌ : விதியா ? நீதியை வெல்ல--அகீதியை இருஷ்டி 
செய்ய விதியினாலும்‌ முடியாது சாருதத்தா ! 


(கியாயாதிபதியைப்‌ பார்த்து) நியாயாதிபதியவர்களே | 
கொஞ்சம்‌ ஆலோகுித்துப்‌ பாருங்கள்‌ ; உஜ்ஜயினி பட்டி 
னத்தில்‌ இன்றைக்கு காம்‌ காணும்‌ அழகிய சோலைகளை 
யும்‌, மலர்ப்‌ பொய்கைகளையும்‌, எவன்‌ உண்டாக்‌னானே 
--அலயங்களையெல்லாம்‌ செப்பனிட்டு மண்டபங்களை 
யெல்லாம்‌ நன்கு அமைத்‌, கேட்டவர்க்கு இல்லையென்‌ 
னாமல்‌ தன்‌ பொருளையெல்லாம்‌ வாரியிறைதது, தான்‌ 
வறுமையுற்றிருந்தும்‌ பிறர்‌ வறுமை கண்டு சக்யொமல்‌ 
இன்றும்‌ எவன்‌ வருந்அுகிருனோ-- அந்தப்‌ புண்ணிய 
புருஷன்மேல்‌ ஏதோ பொய்க்‌ குற்றம்‌ சாட்டி. இப்போது 
£இ சபைக்கு இழுத்திருக்கிறீர்கள்‌. 


காட்சி 25 141 


(யோசித்து) ஆம்‌; தாங்கள்‌ இழுக்கவில்லை. நல்லவர்‌ 
களுக்குச்‌ தீங்கிழைப்பதையே தன தொழிலாகக்‌ 
கொண்ட இக்க நொண்டிக்‌ காகா இழுத்திருக்கிறான்‌. 
(சகா.னைப்‌ பார்தது) அடேய்‌ ! இரக்கமற்ற அ ரக்கனே ! 
மன்மதக்‌ குரங்கே ! செடி கொடிகளில்‌ காணும்‌ தளிரை 
யும்‌ பூவையுங்கூடப்‌ பறிக்க மனங்‌ கூசும்‌ சாருதத்தரா 
பெண்‌ கொலை செய்திருக்கிமுர ? என்னடா சும்மா நிற்‌ 
கருய்‌? அவரா கொலை செய்தார்‌ ? பதில்‌ சொல்லடா 
பாவி மகனே ! இல்லை; உன பதில்‌ இங்சே தேவை 
இல்லை. இதோ இந்தத்‌ தடியால்‌ ஒரே அடியாக அடித்‌ து 
உன்னைப்‌ பரலோகம்‌ அனுப்புகிறேன்‌. அங்கே போய்ப்‌ 
பதில்‌ சொல்‌. 


[தடியை எடுத்துக்கொண்டு நிற்‌ 
கிழுன. | 
சகா: அடேய்‌ ! காக்கைத தலையா ! இப்போது உனக்கும்‌ 
எனக்கும்‌ விவாதம்‌ இல்லை. (சாருதத்தமைக்‌ காட்டி) 
இவருக்கும்‌ எனக்கும்தான்‌ வழக்கு! நீ குறுக்கே 
வராகே!போ! 
மைத்‌ : என்னடா சொன்னாய்‌? உனக்கும்‌ அவருக்குமா 
வழக்கு ? இல்லை ; உனக்கும்‌ இந்தத்‌ தடிக்கும்‌....வழக்கு 1 
[அடிக்கிறான்‌ ; சகசாரனும்‌ பதி 
அக்கு அடிக்கிறான்‌; மைத்திசே 
யன்‌ கையில்‌ இருக்க ஆபரண 
மூட்டை கீழே விழுகிற அ. | 
சகா : (அதை எடுத்‌ த) இதோ-ஆபரணங்கள்‌ ! இதற்‌ 
காகததான வசந்தசேனை கொல்லப்பட்டாள்‌ ! 


142 இன்பப்‌ புட்‌ 


மைத்‌ : (சாருதத்தனை ஒருபுறமாய்‌ அழைத்‌ அப்‌ போய்‌) 
சாருதத்தா ! விவகாரம்‌ முற்றிவிட்டது; உண்மையான 
விஷயதக்சைச்‌ சொல்லி விடு நீதிபதியிடம்‌ ! 


சாரு : மைத்தியேயா! அசசன்‌ கொடுக்கோலன்‌! அவ 
னிடம்‌ உண்மைக்கு மதிப்பில்லை ; மேலும்‌, வசந்தசேனை 
கொலையுண்ட அ உண்மையானால்‌, கான்‌ உயிரைச்‌ சுமக்க 
கொண்டு உலகத்தில்‌ வாழவே முடியாது. பற்பல 
யோசனை வேண்டாம்‌. வசந்தசேனை இந்க உலகத்திலே 
இலலை எனமுல்‌, கானும்‌ அவளைப்‌ பின்‌ தொடர வேண்‌ 
யதா அவசியம்‌. அவளிடம்‌ செல்ல எனக்கும்‌ வழி 
காட்டியாக வந்த விதியை நான்‌ வரவேற்கிறேன்‌ ! நீ 
வருந்தாதே! 

[கீதிபதியின்‌ முன்பு போய்‌ நிற்‌ 
கிறான்‌. | 

நியா: (வசந்தசேனையின்‌ தாயாரிடம்‌ காட்டி): அம்மா! 
இ௮அ தங்கள்‌ புதல்வியின்‌ ஆபரணங்கள்‌ தானா ? 

கிழவி: (கவலையுடன்‌ உற்றுப்‌ பார்த்த) : அதைப்போல்‌ 
தான்‌ இழுக்கிறது. ஆனால்‌ அஅவல்ல ! 

சகா; எ! கிழக்குட்டி! கண்ணால்‌ 'ஆமாம்‌” என்கிருய்‌; 
வாயால்‌ இல்லை என்கிறாயே ! 

கிழவி: நீ நாசமாய்ப்‌ போவாய்‌' 

சிரே: அம்மா! அப்படிப்‌ பார்க்கிறீர்களே ! உங்களுடை 
யஅதானா இந்த நகை ? 


கிழவி : இல்லை ஐயா! தட்டானுடைய சாமர்த்தியத்தைப்‌ 
பிரமித்தேன்‌ ! ஒன்றைப்‌ போலவே பல நகைகள்‌ செய்து 
விடுவான்‌ அவன்‌ ! 


காட்டு 25 148 


நியா: இந்த ஆபரணங்களை இதற்கு முன்பு பார்த்திருக்‌ 
இறீர்களா ? 

கிழவி : சொன்னேனே இல்லை இல்லை இல்லை என்ன ! 
ஒருவேளை எங்கள்‌ நகைகளைப்‌ போலவே செய்திருக்க 
லாம்‌. எனக்கு, சரியாகச்‌ தெரியவில்லை. 


நியா: இத சகஜர்தான்‌! மணிதனைப்‌ போல்‌ மனிதனே 
இருக்கும்போது. -ஒரு ஈகையைப்‌ போல இன்னொன்று 
இருப்பது தானா ஆச்சரியம்‌ ? 

கணக்‌: ஆனால்‌ இந்து ஆபரணங்கள்‌ சாருதத்தருடையவா? 

சாரு: அல்ல; அல்ல! 

சிரே: அல்லவா ஆனால்‌ யாருடைய நகைகள்‌ ? 

சாரு: அந்த அம்மாளுாடைய மகளுக்குச்‌ சொர்தமானவை 
காம்‌ 

நியா: சாருதத்தரே குரு பலம்‌ குன்றியதோடு, செவ்வா 
யுடன்‌ பகைமையும்‌ பூண்ட ஒரு மனிதனைத்‌ கொலைப்‌ 
பதற்காகப்‌ பெரிய தூமகே அவும்‌ தொன்றிவிட்ட அ. சரி, 


இந்த ஈசைகள்‌ வசம்தசேனையின்‌ உடலைவிட்டு எவ்வாறு 
நீங்கின 9 


சாரு : எவ்வாறோ நீங்கின ! 


நியா: சாருதத்தா! உண்மையை மறைக்க வேண்டாம்‌; 


ஒரு சமயம்‌ அதனால்‌ நன்மையே உண்டாகலாம்‌! 

சாரு: வசந்தசேனை உயிர்‌ நீத்தாள்‌; இனி எனக்கு 
என்ன நன்மை உண்டாக முடியும்‌? நான்‌ இனி உயிர்‌ 
வாழந்து பயனில்லை. 


£44 இண்பப்‌ புரட்சி 


(யோசித) அம்‌; தெரிகிறது ! ஐயா ! நியாயாதிபதி 
யவர்களே! (சகாரமனைக்‌ காட்டி) இந்தப்‌ பாவி- பரலோக 
சிந்தனையற்ற இந்த மூடன்‌ எங்கும்‌ காணக்‌ கிடைக்காத 
ஒரு எழில்‌ மங்கையை-ஈல்லொழுக்கத்தின்‌ காயகமான 
ஒரு தாரீமணியை....ஐயோ....மீதியை அவனே சொல்‌ 
லட்டும்‌! 

சகா: கொன்றுய்‌! கொலை செய்தாய்‌! வதைக்தாய்‌! 
அடேய்‌! சொல்லுடா! நான்‌ கொன்றேன்‌ என்று 
சொல, 

சாரு: நீதான்‌ சொல்லிவிட்டாயே! 

சகா : கேட்டீர்கள்‌ அல்லவா ? இனி என்ன அலோசனை ? 
அவனே. ஒப்புக்கொண்டு விட்டான்‌. நீதிபதியவர்களே ! 
சட்டம்‌ தூங்குகிறதா? விதியுங்கள்‌ கண்டனை ! உடனே 
விதியுங்கள்‌ ! 

கிழவி : வெண்டாம்‌ ; வேண்டாம்‌ : (அமுஅகொண்டு) 
என்‌ மகள இறக்கட்டும்‌ ; இவர்‌ பிழைத்தால்‌ போதம்‌ ! 
என்‌ மகளைப்‌ போல ஆயிரம்‌ பேர்‌ கிடைப்பார்கள்‌ ; சாரு 
தீத்தசைப்‌ போல ஒருவர்கூட உலகிலே கிடைக்க மாட்‌ 
டார்கள்‌. மெலும்‌, என்‌ மகள்‌ இறந்ததறகாக வழக்குத்‌ 
தொட. வேண்டியவள்‌ நான்‌ அல்லவா ? இந்த விஷயத்‌ 
தில்‌ அன்னியர்‌ தலையிடுவது முறையல்ல; நீதியல்ல. 
ஆகையால்‌ சாருதத்தமை விட்டு விடுங்கள்‌ ; விடுதலை 
செய்யுங்கள்‌. 

நியா: அம்மா! தங்களை விசாரிக்க வேண்டியன இனி 
ஒன்னுமில்லை ; நீங்கள்‌ போகலாம்‌. 

கிழவி : நான போகிறேன்‌ ; சாருதததரை விடு தலை செய்‌ 


யுங்கள்‌. 


காட்‌ 25 145 


நியா : நான்‌ விடுதலை செய்ய விரும்புகிறேன்‌ அம்மா 1 
ஆனால்‌ சட்டம்‌ அவரை விடுதலை செய்யாத! நீங்கள்‌ 
போங்கள்‌ ! 

கிழவி: ஆ! ( அலறிக்கொண்டே போகிறாள்‌). 

நியா: (ஓலையில்‌ விசாரணையின்‌ வரலாற்றை எழுதி) 
சோதனகா, இங்கே வா! (சோனகனிடம்‌ ஓலையைக்‌ 
கொடுத்‌) விசாரணையின்‌ வரலாற்றை இதில்‌ எழுதி 
யிருக்கிறேன. அரசரிடம்‌ கொண்டு போய்க்‌ கொடு 
நான்‌ சொன்னதாக நீயும்‌ அவரிடம்‌ சொல்‌; சாருதத்த 
மைப்‌ போன்றோருக்கு மரண தண்டனை விதிக்காமல்‌ 
அவர்‌ சொத்தை மட்டும்‌ பறிமுதல்‌ செய்க விடலா 
மென்று மனுநீதி கூறுகிறது. அதலால்‌, அவருக்கு 
உயிர்ப்‌ பிச்சை அளிக்கும்படி கான்‌ வேண்டிக்கொண்ட 
தாக மன்னரிடம்‌ தெரிவி. 

சோதனகன்‌ : (ஒலையைப்‌ பெறல்‌ சொண்டு) கட்டளை ! 

[போகிறான்‌ | 

சகா: ஜயா! நீதிபதியே! இவனுக்குச்‌ சொத்து ஏகையா 
செத்து? அவனது உயிர்‌ ஒன அதான ஐயா அவனுக்‌ 
குச்‌ சொத்து! சொத்தைப்‌ பறிமுதல்‌ செய்வது 
என்றுல்‌-— அவன்‌ உயிமைத்தான்‌ பறிமுதல்‌ செய்ய 
வேண்டும்‌ கெரியுமா ! 

சாரு: மைத்தியோய! நான்‌ போஹசேனனைப்‌ பார்க்க 
வேண்டும்‌; போய்‌ அழைத்து வா! 

[மைத்திசேயன்‌ போகிறான்‌ ] 
சோதன கன்‌ : (கண்ணீருடன்‌ திரும்பி வந்த திப்பு 
இலையைச்‌ கொடு தவிட்டு அமுகையு உன்‌ ) ஜயா ! 
ஆயிட்ட ! 
10 


140 இன்பப்‌ புரட்சி 


நியா : (ஓலையைப்‌ பிரித்து வாரிக்றொர்‌) : 
கொலைக்‌ குற்றத்துக்குச்‌ தண்டனைஃகொலேதான்‌ ! அந்து 
நகைகளையே அவன்‌ கழுத்தில்‌ பூட்டி--பறை ஒலிக்க ௩௪ 
மெங்கும்‌ கோலங்‌ காட்டிக்‌ கமுவிலேற்னுக ! 


பாலகன்‌ ” 
[சபையில்‌ “ஹா ஹா சப்தம்‌ 
காவலர்‌ நீதிபதியின்‌ குறிப்பறிந்து 
சாருததிதனுக்கு விலங்கிடு 
னெறனர்‌. நீதிபதி முதலியோர்‌ 
விசன தஅடன எழுந்து செல்‌ 
கின்றனர்‌. | 


காட்சி 26 


[ செவ்வலரி மாலையும்‌, செஞ்சாந்துப்‌ பொட்டும்‌ 
அணிந்த சாருதத்தன்‌ கொலையாளிகட்கிடையே வரு 
கிறான்‌. ] 


கொலையாளி 1. கேட்டை: ஓய்‌! யாரையா வளியிலே 
நிக்கறது! விலகி நில்லுங்க ஐயா! இவன்‌ யாரு கெரி 
யலே ? சாருததீதன்‌; கொலை பண்ணிப்புட்டான்‌; அது 
வும்‌ ஒரு பொம்பிள்ளையை ஐயா! அதுக்காகக்‌ களுவி 
லேத்த மசானத்துக்குக்‌ கொண்டு போறோம்‌. பாக்கா 
இங்க ; ஓடிப்‌ போங்க ! டேய்‌! காருதத்தா! நடடா!! 
கொலையாளி 2. மூட்டை : கேட்டே ! இவரை என்னடா 
அவன இவன்‌” என்கறே ? கடுகு சிறுத்தாலும்‌ காரம்‌ 
போகுமாடா? அவரு எம்மாத்தம்‌ தானம்‌ கருமம்‌ 
பண்ணவரு தெரியுமா ? எங்க விட்டுலே இப்போ எரியற 


காட்சி 26 147 


விளக்குகூட அவரு குடுத்ததடா ! என்னமோ கால 
வெத்தாசத்தாலெ ஒரு கொலை பண்ணிப்புட்டாரு ; 
நாம்ப தெனைக்கும்‌ ஆயிரம்‌ கொலை பண்றமே-— இதை 
யாருடா கேக்கறது ? 

சாருதத்தன : (தன்னை மறந்து) ஆ! வ௫ந்தசேனா! 
வசந்தசேனா !! 

மைத்திரேயன்‌ : (சோஹசேனனுடன்‌ வந்து) குழந்தாய்‌! 
உன்‌ தந்தையைப்‌ பார்‌ 1 

'ரோஹசேனன்‌ : அப்பா! எங்கே போகிறீர்கள்‌! என்ன 
கழுக்திலே அலரி மாலை? நெற்றியிலே என்னப்பா இது 
பொட்டு? 

சாரு: (அவனை எடுத்தணேத்கு) சோஹசேனா ! நான்‌ 
இரந்த உலகைத்தைவிட்டு இன்னொரு உலகத்துக்குப்‌ 
போகிழேண்டா. 

ரோஹ : நானும்‌ அங்கே வருகிறேனப்பா! மைத்திரே 
யே! அம்மாவிடம்‌ போய்ச்‌ சொல்லி விடுங்கள்‌ ; நான 


அப்பாவுடன்‌ அந்த உலகக்திற்கருப்‌ போகிறேன்‌ என்று ! 


சாரு : குழந்தாய்‌! அங்கெல்லாம்‌ நீ வரக்கூடாது; மைத்‌ 
திரேயா ! இவணைப்‌ பார்த்து ஆயிற்று, இனி, அழைத்‌ 
அப்‌ போ. அதல்‌ சொல்‌. இவனையும்‌ இவன்‌ தாயை 
யும்‌ காப்பது உன்‌ கடமை! போய்‌ வா! 

மைத்‌ : சாருதத்தா! யாரைப்‌ போகச்‌ சொல்கிறாய்‌ ? 
மைத்மெயனையா ? இன்பத்திலும்‌ அன்பத்திலும்‌ உன்னை 
விட்டுப்‌ பிரிந்தறியாச இந்த மைத்ரேயனையா ? வாழ்வி 
அம்‌ தாழ்விலும்‌ உன்னோடிருக் து, நீ உண்ணும்போது. 
கானும்‌ உண்டு - நீ உறங்கும்போது தானும்‌ உறங்கி - நீ 


1409 இன்பப்‌ புரட்சி 


சிரிக்கும்போது தானும்‌ சிரித்து - நீ அழும்போது 
தானும்‌ அழுஅ - ஈருடலும்‌ ஒருயிரும்போல அன்புப்‌ 
பணைப்பிலே அகப்பட்டு நட்புக்‌ கொடியால்‌ பின்னவிடப்‌ 
பட்ட - உறவுக்‌ ,கோயிலிலே உள்ளத்தைப்‌ பிரதிஷ்டை 
செய்துவிட்ட இந்தப்‌ பேதை பிராம்மணனையா பிரிந்து 
போகச்‌ சொல்லுகிறாய்‌ ? ஐயோ ! சாருதத்தா ! 


சாரு: ஆ! என்‌ மைதீயேயா ! 
| இருவரும்‌ தழுவிக்கொண்டு அழு 
கின்றனர்‌] 

ரோஹ : ஆ! அப்பா! அப்பா! [அழுகிறான்‌ ] 


கொலையாளிகள்‌ : ஐயோ பகவானே ! 
[கண்ணீர்‌ விடுகின்றனர்‌] 
கேட்டை : (தஇடீசென்னு திமையில்‌ பார்தத) டேய்‌! 
மூட்டை! யாருடா ௮௮ ? சின்ன எசமான்‌ அரமனை 
மாடியிலேந்து ளே குதிச்சுட்டான ? 
மூட்டை : (பார்த்து) டே! டே! காலிலே விலங்கு இருக்‌ 
குடா அவனுக்கு! அதோ! உருண்டு உருண்டு கிட்டே 
வர்ரானடா! 
கேட்டை : அமாம்‌ பாரு! வெலங்குகூட முறிஞ்சு 
போச்சு! ஓடி ! ஓடி வர்ராண்டா ஈம்ம கிட்ட ! 
[உடைந்து போன விலங்குடன்‌ 
ஸதாவரகன வருகிறான்‌. | 
ஸ்‌ தாவரகன்‌ : டெய்‌! டேய்‌! நில்லுங்கடா ! நில்லு 
கடா! வசந்தசேனையை இவரு கொல்லவில்லைடா ! 


மூட்டை: ஓ! இன்ன ராசா வண்டிக்காரனில்லெ நீ? 
பின்னே ஆரு கொனனது ? 


காட்சி 26 740 


ஸ்தாவ : அவனேதான்‌ ! சகாரனேதான்‌ கொன்னை. 
என்‌ கண்ணால்‌ பார்த்தேன்‌. 

மைத்‌ : நீ பார்த்தாயா? அவள்‌ எப்படி அவனிடம்‌ ஐக்‌ 
இனாள ? 

ஸ்தா : என்‌ வண்டியிலே மாருட்டமாக ஏறி விட்டாள்‌. 
சகாரன்‌ அவளைப்‌ பார்த்ததும்‌ கொன்னுட்டான்‌. நான 
சொல்லீடுவேன்‌ இன்னு பயந்த, மாடியிலே எனக்கு 
விலங்கு பூட்டி. வைச்சுட்டான. உயிருக்கு அணிஞ்சு 
நான்‌ கீளே குதிச்சேன்‌. இதோ - விலங்கு முறிஞ்சு 
போச்சு. சங்கதி சொல்லிட்டேன்‌. (கொலையாளிகளைப்‌ 
பார்த்து) அடேய்‌! இந்த புண்ணியவானைக்‌ கொல்லா 
திங்க ; என்‌ எசமான்கான்‌ கொலை பண்ணினவணன்‌. அவ 
னைப்‌ புடிச்சிகிட்டுப்‌ போங்க ! 

கேட்டை : என்னடா மூட்டை? மறைஞ்ச சூரியன்‌ 


முளைக்குது பாத்தியா ? 


மூட்டை : (இமையில்‌ பார்த்து) அதோ ! பாருடா! சின்ன 
ராசாவே ஓடி வர்ராரு! 


சகாரன்‌ : (வரது) அடா அடா! இந்தத்‌ தரித்திரப்‌ 
பிணம்‌ போகிற போதே தெருவிலே இத்தனை போ 
பார்க்கிமுர்களே - என்னைப்‌ போலுள்ளவன்‌ இதே 
மாதிரி கொலையாளிகள்‌ மத்தியிலே போனால்‌ எவவளவு 
கூட்டம்‌ கூடிவிடும்‌? அமாம்‌; என்‌ இன்னும்‌ தாமதம்‌ 
செய்கிருர்கள்‌ ? 
[அருகில்‌ வந்து ஸ்தாவசகனைப்‌ 
பார்த்து] 
ஓ! வந்து விட்டாயா ! 


150 இன்பப்‌ புரட்சி 


ஸ்தாவ : வக்தும்‌ விட்டேன்‌ ; சொல்லியும்‌ விட்டேன்‌ ! 

சகா : வா! உன்னை மன்னித்து விட்டேன்‌ ! வீட்டுக்குப்‌ 
போகலாம்‌ வா ! 

ஸ்தாவ : விட்டுக்கா? வசந்தசேனையைக்‌ கொன்னது 
போதவில்லையா ? சாருதத்தரை வேறே கொல்றஅக்கு. 
ஏற்பாடு செய்துட்டியா ? 

சகா - என்னடா உள அகிறுய்‌ 2 நான்‌ மாணிக்கக்‌ குடம்‌ 
ஆயிற்றே - பெண்ணைக்‌ கொல்வேனா ? 

ஸ்தா : அடேய்‌! கொன்ன பாவி நீதான்‌ ! சாருதத்தர்‌ 
அல்ல ! 

கொலையாளிகள்‌ : அமா. ஆமா ! 

சகா : உங்களுக்கு எப்படித்‌ தெரிக்க 2 


கொலையாளிகள்‌ : இகோ - உங்க வண்டி க்காரன தான்‌ 
சொல்மானே - இன்னென்ன வேணும்‌ ? 


சகா: (ஸ்தாவரனை ஒருபுறமாய்‌ அழைத்துப்‌ போய்‌), 
ஊ்தாவ. ரசா! நீ ஈல்லவன்‌ இல்லையா? நான்‌ சொல்வ 
தைக்‌ கேள்‌. [கட கத்தைக்‌ கழற்றிக்‌ கொடுத்‌ அ |. 
இந்தா ! இ௫ உனக்கு வெகுமதி! வாங்கிக்கொண்டு வீடு 
போய்ச்‌ சேர்‌ ; என்னைச்‌ காட்டிக்‌ கொடுக்காதே ! 

ஸ்தா : முடியாது; உன்னை அவர்கள்‌ கொன்ைதான்‌ 
எனக்குக்‌ தூக்கம்‌ வரும்‌ ! 

சகாரன்‌ : (கொலையாளிகளிடம்‌ வந்‌) இவன்‌ சொல்வது 
பொய்‌ ; இவன்‌ என்‌ வேலைக்காபன்‌. என்‌ கங்கச்சாலையில்‌ 
காவல்‌ வைத்திருக்தேன்‌. அங்கே தங்கத்தைக்‌ திருடி 
விட்டான்‌. அதற்காக அடித்தேன்‌. உதைத்கேன்‌. 


காட்சி 26 151 


விலங்கு பூட்டி அடைத்தும்‌ வைத்தேன்‌. அதனால்‌ - 
என்‌ பேரில்‌ இவனுக்கு விரோதம்‌ ! 
ஸ்தா : இல்லவே இல்லை. நான்‌ சொல்றஅகான்‌ கிஜம்‌ ! 
இதோ பாருங்கள்‌ ! மெய்யை மறைக்கச்‌ சொல்லி இதை 
என்னிடம்‌ குடுக்கறாரு ! 
|கடகத்தை காட்டுகிறான்‌] 
சகா : (அதைப்‌ பிடுங்கிக்கொண்டு) ஐ ஓ! பார்த்தீர்களா ? 
இதுதான்‌ அவன்‌ திருடின தங்கம்‌! இதற்காகத்தான்‌ 
நல்ல உதை வாங்கினான்‌ ; அவன்‌ முஅசைப்‌ பாகுங்கள. 
தெரியும்‌ அடிபட்ட தழும்புகள்‌ ! 
கேட்டை : (ஸ்‌ காவ.ரகனின்‌ முதுகைப்‌ பாரத) பருக்க 
பூசை வாம்கியிருக்கிறான்‌ ; திருடினாக்கா - ஆருதான 
சம்மா விடுவாக ? 
மூட்டை : டே! சாவாக! போரும்‌ நீ சாச்சி சொன்‌ 
ன௮ ! போடா எசமான்‌ கூப்பட்றாரு! இனிமேயோவஅ 
திருடாமெ - திட்டாமெ புத்தியா ஈடந்துக்கோ ! 
சகா : விரட்டுங்கள்‌ அவனை ! 
கேட்டை : உம்‌. போடான்னா....போ! 
ஸ்தா : சாருதத்தமே! கான்‌ என்ன செய்ய முடியும்‌ 7 
வேலைக்காரன்‌ பேச்சை யார்‌ நம்புவாங்க ? (மேலே 
பாரத்து) கடவுளே! உனக்குக்‌ கண்ணில்லையா. 
[போகிருன்‌.] 
சகா : அடேய்‌ ! சீக்கிரம்‌. சீக்கரம்‌. சாருதத்தனைக்‌ கொல்‌ 
லுங்கள ! 
கேட்டை : அவ்வளவு அவ சரமாயிருக்தால்‌— நீங்களே 
கொல்லுங்க எசமான்‌ ! 


152 இன்பப்‌ புரட்டி 


ரோஹுசேனன்‌ : இல்லை; என்னைக்‌ கொன்ற விடுங்கள்‌ ; 
என்‌ அப்பாவை விடுங்கள்‌. 

சகா : அடேய்‌! இந்தப்‌ பையனையும்‌ அவனோடு கொன்த௮ு 
போடுங்கள்‌. விடாதீர்கள்‌. 

சாரு : (அச்சத்அடன ) "மொஹுசேனா ! வீட்டுக்குப்‌ போ ! 
இந்தப்‌ பாவி உன்னையும்‌ கொன்று விடுவான்‌ ! (பூண 
லைக்‌ கழற்றி அவனிடம்‌ தந்து) இந்தா உனக்குக்‌ 
ச்கொடுக்க- என்னிடம்‌ இததான்‌ இருக்கறது. மைத்தி 
சேயா ! குழந்தையைக்‌ கொண்டு போய்‌ விட்டில்‌ விட்டு 
விடு. 

சுகா : எனனடா- இந்தப்‌ பையனையும்‌ சோதஅக்கொல்ல 
வெண்டும்‌ கெரிந்கதா ? 

கேட்டை : அது முடியாஅங்க. கொலை பண்ணவனை மட்‌ 
மிக்கான்‌ கழுவில்‌ ஏத்தச்‌ சொல்லி கட்டளை பிறக்‌ 
திருக்கு ! 
(ரோஹசேனனைப்‌ பார்க) கொளக்தே! நீ வீட்டுக்குப்‌ 
போயிடு. நீ எங்களோட வரக்கூடாது! 

மைத்‌ : சாருததீதா ! குழந்தையை வீட்டிலே விட்டுவிட்டு 
நான்‌ வந்து சேருகிறேன்‌ 1 

சாரு : நீ வராதே! என்‌ மனைவியையும்‌ மகனையும்‌ காப்‌ 
பாற்று ! 

மைத : அதற்குத்‌ தெய்வம்‌ இருக்கிறது; ஆனால்‌ அந்தத்‌ 
கெய்வ தீதால்கூட என்னையும்‌ உன்னையும்‌ பிரிக்துவைக்க 
முடியாத. இகோ இவனை வீட்டிலே விட்டு நொடியில்‌ 
வருகிரேன்‌, 

| சோஹசேனனைத்‌ மூக்குகிறான்‌ ] 


காட்டு 27 158 


ரோஹ : வேண்டாம்‌. கான்‌ என்‌ அப்பாவுடன்‌ போகி 
றேன்‌ ! மைத்திசேயன்‌ எடுத்துச்‌ செல்கிறான்‌. மோஹ 
சேனன்‌ அடிக்கிறான்‌. இரைக்குள்ளும்‌ அவன ௮ கூரல்‌) 
“அப்பாவுடன்‌ போகிறேன்‌" கொலையாளிகள்‌ 
சாருதித்தனேக்‌ கொலைக்‌ களத்திற்கு அழைத்துப்‌ 
போகின்றனர்‌.) 


காடசி— 27 


[ராஜவீ தி. ஆரியகன, சந்தனகன, விடன முதலி 
யோர்‌; புரட்சி உத்வேகத்துடனும்‌, வெற்றி கோஷத்‌ 
டனும்‌ வருறைர்கள்‌. | 

.சர்விலகன்‌ : (திரையில்‌ பார்த்து) வாருங்கள்‌ ; வாரும்‌ 
கள ; குடிமக்களே ! ஒன்று சேருங்கள்‌ ; ரத்தக்‌ கொதிப்‌ 
பின்‌ லட்சியத்தை உணருங்கள்‌. அக்ரம அரசாங்கத்தை 
உதையு க்கள்‌ ; மிதியுங்கள்‌; குழி தோண்டிப்‌ புதை 
யுங்கள்‌ ! 

ஆரியகன்‌ : சிறைக்கஞ்சோம்‌ ; தடியின்‌ அடிக்கஞ்சோம்‌; 
அரசப்‌ பேயின்‌ தலைமுடிக்‌ கஞ்சோம்‌. புறப்படுங்கள்‌. 
போர்‌ தொடுங்கள்‌. ஜக்யமே பலம்‌ ; புரட்டுயே ஆயுதம்‌ ! 
வெற்றியே லட்சியம்‌ ! கிளம்புங்கள்‌ ! 

[இன்னும்‌ அநேகர்‌ வந்து சேரு 
கின்றனா | 

-விடன்‌ : அக்ரம அரசாங்கம்‌ 

எல்லோரும்‌ : வீழ்க! 
விடன்‌ : அரியகன்‌ அரசாட்டு 


அல்‌ : வாழ்க ! 


154 இன்பப்‌ புரட்சி 
விடன்‌ : புரட்டு 
எல்‌ : ஓங்குக 
விடன்‌ : புரட்சி 
எல்‌ : ஓங்குக, 
[பாடுகிறார்கள | 

பாட்டு : 

புரட்சியே / புரட்சியே // புரட்டுயே [[! 
விழித்‌ தெழேவோம்‌; புரட்சியினால்‌ வெற்றி புணவோம்‌ ; 
அழித்‌ திடுவோம்‌ அல்லலெலாம்‌ ; அகந்தை களைவோம்‌ ; 
பழித இடுவோம்‌ பயந்தொளியும்‌ பாழ்‌ மனத தோரை) 
தழைத்த முடி யரசொழிய நடத்துவம்‌ போரை ; 
வாய்ப்பூட்டு, கைப்பூட்டு, வளர்‌ மனப்‌ பூட்டால்‌: 
தேய்ந்தவர்கள்‌, மாய்ந்தவர்கள்‌, தேசத்தில்‌ கோடி ; 
தாய்ப்‌ பாலைத்‌ தாம்‌ பிடுங்க சேய்களைக கொன்றார்‌ ; 
ஏய்ப்பா ரென்றே யறிந்தோம்‌ ; இன்றழு கின்றார்‌ ; 

புரட்சியே 1 புரட்சியே 11 புரட்சியே [[! 


[போகிறோகள |]. 
காட்சி 28 
[ராஜ வீதியின்‌ மற்றொருபுறம்‌ ; பிக்ஷு ஸம்வா 
ஹகனும்‌, வசந்தசேனையும்‌ வருகிறார்கள்‌ . ] 


ஸம்வாஹகன்‌ : உபாஸிகே ஈமஅ அசிரமத்தில்‌ இன்னும்‌. 
கொஞ்ச காலம்‌ ஓய்வு எடுக்அக்‌ கொண்டிருக்கலாம்‌ ;. 
அதற்குள....... 

வசந்‌: சாருதத்தரைப்‌ பார்ப்பதற்காக என்‌ கண்கள்‌ 
அடிக்கின்றன. சீக்கிரம்‌ என்னை அவரிடம்‌ சேர்ப்பி 
யுங்கள்‌! 


காட்சி 28 ச 432] 


ஸம்‌ : வாருங்கள்‌ ! இந்த ராஜ வீதி வழியாகப்‌ போனால்‌ 
அவர்‌ வீடு சமீபத்தில்‌ இருக்கிறது. விரைவில்‌ போய்ச்‌ 


சேரலாம்‌. 


வசந்‌ : (திரையில்‌ பார்த்து) பிகூஉஎ ! அதென்ன பாருங்‌ 
கள்‌! தூரத்தில்‌ பேரிரைச்சல்‌ கேட்‌ இறது! அங்கங்கே 
என்ன கூட்டம்‌ ? எங்கே பார்த்தாலும்‌ கலவரமும்‌ இக 
௮ம்‌ மிகுந்து--இந்த உஜ்ஜயினியே கவிழ்ந்து விடும்‌ 
போல்‌ தோன்றுகிறதே? 
ஸம்‌ : அம்‌ தாயே! அதோ-என்னமோ பறையொலி 
கேட்கிறது. 
வசந்‌ : காது கொடுத்துக்‌ கேளுங்கள்‌ ! 
(திரைக்குள்‌ பறையொலிக்குப்பின - 
பிரகடனம்‌ செய்யப்படுகிற அ | 
பிரகடனம்‌ : “ ஈகைகளுக்கு ஆசைப்பட்டு வசந்தசெனை 
என்னும்‌ ஸதரீயை சாருதத்தன்‌ கொன்று விட்டான்‌; 
அதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு சகொலைக்களத்‌ 
அக்குக கொண்டு போகப்படுகிறான்‌. அகையால்‌ கெடு 
வன செய்யேல்‌ ! கொடியன செய்யேல்‌ ! ஜாக்கிசதை! 
ஜாக்கரை!! ஜனங்களே ஜாக்கிரதை!!! 
[“ டம்‌ டம்‌ டம்‌ டம்‌!” என்னும்‌ 
பறையொலி]| 
வசந்‌ : ஸ்வாமீ! என்ன விபரீதமித ? 
ஸம்‌ : ஆம்‌; தலைக்குமேல்‌ வெள்ளம்‌; உடனே தடுக்க 
வேண்டும்‌. 


வசந்‌ : கொலைக்‌ களம்‌ எங்கே ? 


156 இன்பப்‌ புரட்சி. 
ஸம்‌ : அகோ-கொஞ்ச தூரத்தில்‌; விரைந்து நடக்க 
வேண்டும்‌. 


வசத்‌ : வாருங்கள்‌; வாருங்கள்‌ ; [போகிறோகள ] 


காடசி-— 29 
[கொலைக்‌ களம்‌. கொலையாளிகள்‌, சாருதத்தன, 
சகாரன்‌ முதலியோர்‌. / 
சகாரன்‌ : அடேய்‌! இவனைக்‌ கொல்லுங்களடா ! நான 
என்‌ கண்ணாலே பார்க்க வேண்டும்‌ | 
கேட்டை : டேய்‌! மூட்டை! இன்னிக்குக்‌ கொல்லுற 
முறை உன்னொடதுடா ! 
மூட்டை : இல்லை இல்லை; உன்னொடஅதான்‌ ! மெத்த 
தான்‌ என்னொட முறை! 
கேட்டை : சரி; சீட்டுப்‌ போட்டுப்‌ பார்க்கலாம்‌-- 
இருடா | 
(௪ட்டுப்‌ போட்டுக்‌ கொண்டு) டேய்‌! என்முறை வந்தால்‌ 
மூணேமுக்கால்‌ நாளிகை நான்‌ காத்திருக்கப்‌ போறே 
னடா! 
மூட்டை : அதென்னடா-சாய்த்தரமா ? 
கேட்டை : எங்க அப்பன்‌ சொர்க்கதஅக்குப்‌ போகச்சே 
சொல்லிட்டுப்‌ போன விஸயம்டா அ 1 
மூட்டை : என்ன இன்னு? 
கேட்டை : “குத்தவாளியை உடனே தீர்த்துப்புடாதே | 
கொஞ்ச நெரம்‌ ரோஜனை பண்ணிகிட்டே நின்னுடெ 
டரு; ஒரு சமயம்‌ எவனாச்சும்‌ பணத்தைக்‌ கொட்டி 


காட்டு 22: 157 


மீட்டுப்புடுவான்‌. இல்லாட்டி ராசாவுக்குப்‌ புள்ளை 
பொறந்து விடுதலை கிடைக்கும்‌ ; ஒருவேளை, ஆனை 
அதுத்துகிட்டு கிளம்பினால்‌, அதனாலேயும்‌ குத்தி 
வாளியை விட்டு விடுவாக; அதுவும்‌ இல்லாமெ - இடானு 
ராஸாவே மாறிப்‌ போய்‌ - வேறே ராஸா வந்து தண்டனை 
பெத்தவனை எல்லாம்‌ விடச்‌ சொல்லியும்‌ உத்தரவு போட 
டுடலாம்‌”” இன்னு சொல்லியிருக்கிருருடா ! 

மூட்டை : எல்லாம்‌ சரிச்தான்‌ ! ராகா எப்படிடா மாநதிடு 
வாரு? 

சகா: அடேய்‌! என்னடா கதை பேசுகிறிர்கள ? ஏற்று 
களடா இவனைக்‌ கழுவிலே ! 

சாரு: ஆ! கான்‌ அழிந்து போனேன்‌. [உட்காருகினான | 

சகா : என்னடா இவன்‌ உட்கார்க்துட்டான்‌ 1 

மூட்டை : ஜயா சாருகத்தரே! பயப்படுகிறயா ! 

சாரு : அழிவைக்‌ கண்டு அஞ்சவில்லை. பழியைக்‌ கண்டு 
பயப்படுகிறேன்‌ அப்பா ! 
(எழுந்து நின்அ) இதோ நின்றுவிட்டேன்‌ ! உங்கள்‌: 
கடமையை முடிதீஅக்‌ கொள்ளுங்கள்‌ ! 

கேட்டை : தரும தமையே விஜனப்படாதிங்க! சூரிய ௪௩: 
திரா திகளைக்கூட கஸ்டம்‌ விட. இல்லெ. மனிசன்‌ எம்‌ 
மாத்திரம்‌ ? உம்‌; தைரியமா யிருங்க ! கடைசியாக எதை 


யாச்சியும்‌ நினைச்சு இடுங்க ! 


சாரு : நினை த்‌ அக்கொள்ளுகிறேன ;....என்‌ தவத்தால்‌ 
இடைத்த தர்ம பத்தினி தூதை! என்‌ மனத்திலே 
மகிழ்ச்சியை நிரப்பிய மகன்‌ சோஹசேனன ! என மற்‌ 
றொரு உயிர்‌ போனற நண்பன்‌ மைத்திரேயன்‌ ! என 


158 இன்பப்‌ புரட்சி 


வாழ்க்கையிலே ஒளியூட்‌டி-மஅ உலக த்‌அக்கும்‌ வழி 
காட்டி என்னை அழைத்துச்‌ செல்லும்‌ பிமேமைத்‌ 
தெய்வம்‌ வசந்தசேனை ! அவளைச்‌ கொன்றுவிட்டு அந்தப்‌ 
பழியை என்மேல்‌ சுமத்தி என்‌ முடிவைக்‌ காண்பதற்‌ 
காகக்‌ காத்திருக்கும்‌-—இரந்தப்‌ படுபாவி சகாமன ! 
(மகிழ்ச்சியுடன்‌ பூரித்து) அந்த உலகத்திலும்‌ என்னை 
வசந்தசேனையுடன்‌ சேர்த்து வைக்க விரும்பும்‌ கருணை 
மிகுந்து கடவுள்‌ ! இவர்கள்‌ எல்லோரையும்‌ நினைத்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 

மூட்டை: சரி; உசிரு போகிற வரைக்கும்‌ விஜனம்‌ 
இருக்துகிட்டே தானுங்க இருக்கும்‌. களுவிலே மாட்டினா 
கஸ்டம்‌ அதிகமுங்க! சரியா நில்லுங்க! கத்தியாலெ 
களுத்தை ஒரே சீவாய்ச்‌ சீவிப்புட்றம்‌. 

சாரு : (கிமிரந்து நின்‌ அ) 
இதோ கிமிர்க்து நிற்கிறேன்‌ ; அகட்டும்‌ ! 

மூட்டை: அடேய்‌! கேட்டை ! நடத்த! 

கேட்டை: நீ நடத்து! உன்‌ முறை தெரியுமில்லெ ! 

மூட்டை: இருந்தா என்ன ? நீ இன்னிக்குக்‌ கடன்‌ வாங்‌ 
கிக்கோ, என்‌ முறையை ! 

கேட்டை: ௪ சீ! எது பட்டாலும்‌ படலாம்‌: கடன்‌ 
மட்டும்‌ படவே கூடாது! எனக்குக்‌ கடன்‌ வாணாம்‌ 
அப்பா ! 

மூட்டை: சரி, எனாமாவே வைச்சுக்கோ ; ஈடத்து காரி 
யத்தை! 

கேட்டை : போடா போ! எனாம்‌ வாங்க; நான்‌ என்ன 
பிச்சைக்காரன்னு நினை ச௫யா 9 


காடி 29 159 


(தரையில்‌ பார்க்கு) அசோ யாரோ, வர்ராங்க ; சுருக்கா 
முடிக்கல்லேன்னா நம்ம தலை போயிடும்‌ ; எடு கத்தியை ! 
மூட்டை: (கத்தியை எடுக்‌) அடி மாரியாத்தா ! நீதான்‌ 

காப்பாத்தணும்‌ ! 

[வெட்ட ஓங்குகிறான்‌ ; ஸம்வாஹ 
கனும்‌ வசந்தசேனையும்‌ ஓடி வரு 
இழுர்கள்‌. | 

ஸம்‌: கில்‌! (கொலையாளியின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளுகிறான்‌). 
வசந்‌: ஆ! சாருதத்தமே! 

[சாருதத்தரின்கால்களைப்‌ பிடித்துக்‌ 
கொளளுகிறாள்‌.] 

கேட்டையும்‌, மூட்டையும்‌ : 
அடேய்‌! சாமியாருடா! சாமியாருடா !! 
[கத்திகளைக்‌ கீழே போட்டுவிட்டுப்‌ 
கிறார்கள்‌. | 

சகா : (வியப்புடன்‌) யார்‌ வசந்தசேனையா ? 

வசந்‌: ஆமாமடா பாவீ! உன்னால்‌ இறந்தேன்‌ ; சாரு 
தத்தரின்‌ அனபினாலும்‌, இந்தப்‌ பிக்ஷுவின்‌ அருளி 
னாலும்‌ மீண்டும்‌ பிழைத்தேன்‌, 

மூட்டை : அடேய்‌ ! வஜந்தசேனையேடா ! வஜந்தசேனை 
யேடா! பொளைச்சு இருக்கிறாடா ! 

கேட்டை : அடேய்‌! மாரியாத்தாளொட சத்தியத்தைப்‌ 
பாத்தியா ! எங்கப்பணை வாக்கு ஒரு நாளும்‌ பொய்‌ 
யாப்‌ பொகாஅடா ! 


160 இன்பப்‌ புரட்சி 


ஸம்‌ : கொலையாளிகளே ! கேளுங்கள்‌! வசந்தசேனையைக்‌ 
கொல்லத்‌ அணிர்தவர்‌ சாருததீதர்‌ அல்ல; இகோ 


இந்தச்‌ சகா.்ரன்‌ ! 
கேட்டை: (கோபத்துடன்‌) அ 


ஸம்‌: ஆம்‌; இவன்‌ இவளைக்‌ கழுத்தை நெறித்து மூர்ச்சை 
யடையச்‌ செய்தான்‌; கீழே கிடத்தி இலைச்‌ சருகுகளால்‌ 
மூடிவிட்டுத்‌ தன்‌ பாவத்தை மறைத்துக்கொள்ள முயன்‌ 
றேன்‌, அனால்‌ தெய்வம்‌ ஒன்‌ றிருக்றெ ௮ நம்முடைய 
கண்ணுக்கு ௮௮ தெரியாவிட்டாலும்‌, அதன்‌ கண்ணுக்கு. 
நாமும்‌ கமமுடைய செயல்களும்‌ தெரியாமல்‌ இல்லை. 
அம்தத்‌ தெய்வம்‌ உண்மையை நிலை காட்டுவதற்காகவும்‌, 
நிரபராதியான சாருகத்கமபைக்‌ காப்பாற்றுவதற்காகவும்‌, 
வசக்தசேனைக்குப்‌ பிழைப்பு மூட்டி அவனை இங்கேயே 
கொண்டுவரந்‌ அவிட்ட அ. உண்மைச்‌ சூரியன்‌ உதித்த 
கைக்‌ கண்டு, பொய்ம்மை யிருள்‌ அதோ பஅங்குறெஅ* 
(சகாரனைக்‌ காட்டி) அதோ! ஓட யத்தனிக்கிறன. 
பிடிச்அக்‌ கொள்ளுங்கள்‌ 1! பிடித்குக்‌ கொள்ளுங்கள்‌. 

| சகா.ரன்‌ ஓடுகிறான்‌. | 

கொலையாளிகள்‌ : *பிடி!] பிடி! (என்னு அவனைத்‌ 
தொடர்க்‌ அ ஓடுகின்றனர்‌.) 

சாரு : (அதிர்ச்சியால்‌ தளர்ந்து) வசர்தசேனே! நான்‌ 


எந்த உலகத்தில்‌ இருக்கிறேன்‌ இப்போ ? 


வசந்‌: சத்தியத்‌ அக்கும்‌ தருமததுக்கும்‌ பழுது மெராத 
பூவுலகத்தில்‌ ஸ்வாமீ ! 


சாரு: அனால்‌--கான்‌ இறந்து போகவில்லையா ? 


காட்டு 29 161 


வசந்‌: தாங்கள்‌ இறக்கவில்லை ; தங்கள்‌ பேரில்‌ சுமத்தப்‌ 
பட்ட பழி இறந்தன. சகா. ரனுடைய வாழ்வு செத்தது! 
பாலகனுடைய கொடுங்கோல்‌ மாண்டது. ஸ்வாமீ ! 
ஏன்‌ இவ்வளவு அதிர்ச்சி? இதோ--இக்கத்‌ அறவியைப்‌ 
பாருங்கள்‌. இவர்தாம்‌ எனக்கு உயிரளித்தார்‌; அங்க 
ளது மானக்‌ தளர்ச்சியையும்‌ போக்கி விடுவார்‌. 

சாரு: ஸ்வாமீ ! வணங்குகிறேன்‌. 

ஸம்‌: ஈமோ புத்தாய! ஈமேோ புத்தாய! ஐயா! கான்‌ 
யாபென்‌ அ தெரியவில்லையா ? தங்களால்‌ வணஙகது தக்க 
வன்‌ அல்ல; வாழ்த்தஜ்‌ தக்கவன்‌ இந்த அடிமை! 

சாரு : யார்‌ தெரியவில்லையே ! 

ஸம்‌: கான்‌ ஸம்வாஹகன்‌ ! இந்த உபாஸிகையின பேரரு 
ளால்‌--- இந்தப்‌ பிக்ஷா௩வென்னும்‌ பாக்கியம்‌ கிடைத்தது ! 

சாரு : ஸம்வாஹக! ஸம்வாஹக !! (ஆலிங்கனம்‌ செய்து 
கொள்கிருன்‌ ). 

[ஒர்‌ ஒற்றன்‌ அவசரமாக வரு 
இுன்‌.] 

ஒற்றன்‌ : ஐயா! பிக்ஷாுவே ! ஸ்ம்வாஹகே ! சர்விலகன்‌! 
உமக்கு ஒரு செய்தி அனுப்பி யிருக்கிறார்‌. அவசரம்‌ ! 

ஸம்‌ : என்ன ? உடனே சொல்‌! 

ஒற்‌ : அது ரக௫யம்‌ ! இங்கே இருப்பவர்கள்‌ எல்லோரும்‌... 

ஸம்‌ : நம்மைச்‌ சேர்ந்தவர்களே ! தாராளமாகச்‌ சொல்‌! 

ஒற்‌: புரட்டிக்‌ கூட்டம்‌ அ சண்மனைக்குள்‌ புக்க 
விட்டது; பாலகனைப்‌ பழி வாங்கி அரியகனை அரியாச௪ 
னத்தில்‌ அமர்த்தவதற்கு முகூர்த்த வேளை நெருங்கி 

11 


104 இன்பப்‌ புரட்சி 


விட்ட. அசையால்‌, நீரும்‌ உம்மைச்‌ சார்ந்தவர்களும்‌ 
உடனே கொலுச்‌ சபைக்கு வர வேண்டும்‌ என்று உம்மி 
மிடம்‌ சொல்லச்‌ சொன்னார்‌. 

ஸம்‌: இதோ வருகிறோம்‌! 

சாரு: அஹா ! சக்‌ திரனைவிட்டு சாகு விலகியதா ? 
உஜ்ஜயினியைப்‌ பீடித்த உத்பாதம்‌ மறைக்தவிட்டதா ? 
அணைந்து போன என்‌ வாழ்க்கையின்‌ விளக்கு மஅபடி 
யும்‌ சுடர்விட்டுப்‌ பிரகாசிக்கிறதா ? என்பேரில்‌ சுமத்தப்‌ 
பட்ட பழியும்‌ பாவமும்‌ பறந்து போய்‌, பாக்‌இயமும்‌ நல்‌ 
வாழ்வும்‌ என்னைச்‌ சூழ்க அகொண்டனவர 34... 2000 வக 
வசந்தசேனே ! வா! அன்பன்‌ ஆரியகனுக்கு வாழ்த்துக்‌ 
கூறுவேரம்‌; சர்விலகனுக்கு வந்தனம்‌ செலுக்‌தவேரம்‌ : 
தஅதையிடம்‌ போய்‌, அவளைத்‌ திக்குளிக்காமல்‌ காப்‌ 
பாற்றுவோம்‌; சோஹசேனனின்‌ சோகத்தைத்‌ இர்ப்‌ 
போம்‌; மைத்திபேயனுக்கு மகிழ்ச்‌ விருந்சளிப்போம்‌.... 
ஸம்வாஹகா ! புறப்படு! 

| போகிறார்கள்‌. | 


காட்சி-— 30 


[ராஜ வீதி; மைததிரேயன “சாருதத்தா சாரு 
தத்தா” என்று கூவி அழுதுகொண்டே அவசரமாக 
வருகிறான்‌; எதிரில்‌ சாருததீதன்‌ முதலியோர்‌ வரு 
கிறார்கள்‌. ] 

மைத்‌: சாருதத்தா! சாருதத்தா! 
சாரு : மைத்திமேயா ! பிழைத்‌அவிட்டேன்‌ ! 


மைத்‌ : பிழைதீதாயா ? பிழைத்தாயா ? 


காட்சி 237 163 


சாரு : ஆம்‌; இதோ வசந்தசேனை ! அதோ ஸம்வாஹகன்‌! 
மைத்‌ : இதோ சாருதத்தன்‌ ! இகோ மைத்திமெயன்‌ ! 
| தழுவிக்கொண்டு மகிழ்ச்சி பொங்க 
அழுகிறான்‌..| 
சாரு : என்ன மைத்தியெயா ? நான்‌ தான்‌ பிழைத்து 
வந்து விட்டேனே ! 
மைத்‌ : சாருததீதா ! உடனே போகா விட்டால்‌ நிலைமை 
மிஞ்சிவிடும்‌ ; தாகதையம்மாள்‌........ 
சாரு : நினைத்தேன்‌ ; தீக்குளிக்க த்‌ அணிக அவிட்டாளா 9 
மைத்‌: ஆம்‌! யார்‌ தடுத்தும்‌ கேட்கவில்லை! வா! வா! 
[எல்லோரும்‌ ஒடுகிருர்கள | 


காட்சி 31 


[ கொலுச சபை; சிமமாசனதீதின்‌ அருகில்‌, விலங 
கடப்பட்டு பாலகன்‌ நிம்றொன்‌ ; அமைச்சன்‌ ஆனந்த 
னும்‌ அதே நிலையில்‌ இருக்கிறான்‌. மந்திரி மதிவாணர்‌ 
மட்டும்‌ பதவியை இழக்காமல்‌ அமர்ந்இருக்கிருர்‌. 
புரட்சிக்‌ கூட்டம்‌ சர்விலகன்‌ தலைமையில்‌ அமைதி 
யோடு நிற்கிறது; சாருதத்தன்‌ நடுவிலும்‌, வசந்த 
சேனையும்‌ ஆரதையும்‌ அவனது இரண்டு பக்கங்களிலு 
மாக அமார்ட்திருக்கின றனர்‌. ரதனிகை, மதனிகை, 
கிழவி, ரோஹசேனன்‌, மைத்திரேயன்‌, சோதனகன்‌ 
முதலிய எல்லோரும்‌ குதூகலத்துடன்‌ காணப்படுனை 
றனர்‌. / 

சர்விலகன்‌ : . [சிக்காதன ததைக்‌ காட்டி] ஆரியக! என்‌ 
சம்மாசனம்‌ ! எடு செங்கோல்‌ ! 


[ஆரியகன்‌ சிம்மா சன த்தில்‌ உட்‌ 
காருகிறான்‌. சர்விலகன்‌, பாலகனது 
சத்திலிருர்‌ அ மகுட த்கைஎடுத அ 
ஆரியகனுக்குச்‌ சூட்டுகி ரூ.ன்‌.] 


164 இன்பப்‌ புரட்ட 


சபை : அசர்‌ ஆர்யகன்‌ வாழ்க 1 
அசர்‌ ஆர்யகன்‌ வாழ்க ! 
சர்‌ : சபையோர்களே! சாருதத்தருடைய தருமத்தின்‌ 
பயனால்‌ இன்று ஈமக்கு ராஜ்ஜியம்‌ கிடைத்தது. அவரு 
டைய கட்டளையின்படியே தான்‌ நீதி வழங்க வேண்டும்‌, 
சபை : அதுவே சமி. அதுவே சரி. 
சர்‌ : (சாருதத்தரிடம்‌ சென்ன காதில்‌ எல்லாம்‌ கேட்டு 
வந்து) 
சாருததீதா சொல்லியபடி, அசா அக்ஞாபிக்கிறோா 
இல்லை, அருள்‌ புரிகிறார்‌. அதாவ அ :_—வசந்தசேனை 
யைப்‌ போன்ற உதீதமிகள வாழும்‌ இந்த நாட்டிலே 
எந்தப்‌ பெண்மணியையும்‌ “ விலைமகள்‌ '£ என்னும்‌ விப 
ரீதப்‌ பெயரால்‌ அழைக்க நியாயமல்லை. ஆகையால்‌ உஜ்‌ 
ஜயின புரத்திலே இன்னு முதல்‌ விலைமகள்‌ இல்லை. எல்‌ 
லோரும்‌ குலமகள்‌ ஆகிவிட்டனர்‌; மணத்துக்கு உரிய 
6 வது £ ஆகிவிட்டனர்‌. 
(சபையோர்‌ கரகோஷம்‌ செய்கின்றனா) 
சர்‌ : மேலும்‌, அறவு பூண்ட ஸம்வாஹகன-—மடங்களுக்‌ 
கெல்லாம்‌ தலைவர்‌ அகிறார. ஸதாவ.ரகணின்‌ அடிமைத்‌ 
தளை நீங்கி விட்டது; சந்தனகன சேனுபதியாகி 
விட்டான்‌. 
[கொலையாளிகள்‌ சகா. ரனைப்‌ பிடித்‌ 
அக்‌ கொண்டு வந்து நிறு ததுகனெ 
றனர்‌. | 
சகா : (ஓடிப்‌ போய்‌ சாருதத்தன்‌ காலில்‌ விழுந்‌) ௪ர 
ணம்‌ சரணம்‌! கட்டவிழ்தத கழுதையைப்போல நெடுந்‌ 
தாமம்‌ ஓடினேன்‌ ; நாயைக்‌ கட்டி இழுத்து வருவதைப்‌ 
போல என்னை இழுத்து வந்து விட்டார்கள்‌. தங்களைத்‌ 


காட்சி 31 165 


தவிர வேற்‌ கதி இல்லை. காப்பாற்ற வேண்டும்‌! காப்‌ 
பாற்று வேண்டும்‌! 

சர்‌ : சாருதத்தரெொ! உத்தாவிடுங்கள்‌ ! இவனைக்‌ கொன்ன 
விட வேண்டும்‌. 

சாரு. சரணமடை த விட்டான; அதலால்‌ ஆயுதம்‌ 
எடுக்கக்கூடாது. 

சர்‌ : ஆனால, நாய்களை விட்டுக்‌ கடிக்கச்‌ செய்வோம்‌. 

சாரு : மகா பாவம்‌! சரண்‌ அடைந்தவனிடமும்‌, இறந்து 
போனவனிடமும்‌ பகைமை பாராட்டலாமா ? 

சர்‌: ஆனால்‌ இவனை....... 

சாரு : விட்டு விடுங்கள்‌! சகாரா ! இனிமேலாவ தீயன 
விடுத்து ஈன்மையே செய்து வாழ்‌! சர்விலகே ! இக்‌ 
கொலையாளிகளின்‌ மனத்திலே தாய்மையும்‌ பக்தியும்‌ 
நிரம்பிக்‌ கடக்கின்றன ! அவர்களுக்கு இனி இந்தக்‌ 
கொடுக்‌ தொழில்‌ வேண்டாம்‌. புண்ணிய மார்க்கத்திலே 
அவர்களைப்‌ புகவிடும்‌ ! 

பாலகன்‌ : ஐயா ! நான்‌ மட்டுக்கானா--உமக்கும்‌ பகையா 
விட்டேன்‌ ? 

சாரு : பாலகமயே! நீர்‌ எனக்குப்‌ பகையாகவில்லை. நீதிக்‌ 
கும்‌ பிரஜைகளுக்கும்‌ பகையாகிவிட்டீர்‌! ஆதலால்‌........ 

சர்‌ : இவனைக்‌ கொல்ல வேண்டியதுகானே ? 

சாரு : கூடவே கூடாது! அவர்‌ பிரஜைகளுள்‌ ஒருவராக 
விட்டார்‌, குடிமக்களின்‌ கஷ்ட சுகங்களை அவர்‌ இனி 
மேல்தான்‌ கன்குணர்வார்‌. 

ஆரியகன்‌ : சாருதத்தமே! தர்மலேரே! இந்தப்‌ பதவி 
தாங்கள்‌ அளித்த பிச்சை! இக்த ஏழை ஆரியசன்‌--- 


766 இனபயப்‌ புரட்சி 


தாங்கள்‌ அபயம்‌ அருளியதால்‌ இன்னும்‌ உயிருடன்‌ 
இருக்கும்‌ அடிமை! எனக்கும்‌ ஏதாவது கட்டளை 
பிடுங்கள்‌ ! 


சாரு: ஆரியகரே! கான்‌ கட்டளையிடுவதற்கு ஒன்றுமில்லை; 
அ.ரசாகளுக்கெல்லாம்‌ அண்டவனே கட்டளையிட்டிருக்‌ 
திரூ்‌........... மீர்‌, ராஜ்ஜியம்‌ என்னும்‌ பாரத்தைச்‌ 
சுமந்து, செங்கோல்‌ என்னும்‌ தருமத்தை அணிக்கு, மரு 
டம்‌ என்னும்‌ நீதியைப்‌ புனைந்து, அரியாசனத் அக்கு 
மாசு நேராமல்‌ அதன்‌ மேல்‌ அமர்க்அ, குடிகள்‌ எல்லோ 
சையும்‌ சொந்த மக்கள்‌ என்றுணர்க ௮, தன்னுயிர்‌ போல 
பிற உயிரையும்‌ நினைந்த, எங்கும்‌, எவர்க்கும்‌, எப்‌ 
போதும்‌ நன்மையே புரிந்து நாட்டை வளர்ப்பதிலே 
சாய போலவும்‌, முன்னுக்குக்‌ கொண்டு வருவதிலே 
த்தை போலவும்‌, உதவி புரிவதலே தோழனைப்‌ போல 
வும்‌, பகைவரால்‌ இங்கு நேராமல்‌ காப்பதிலே நம்பிக்கை. 
மிகுந்த சேவகனைப்‌ போலவும்‌, நியாயம்‌ வழங்குவஇலே 
பக்ஷபாகமற்ற கடவுமாப்‌ போலவும்‌ இருந்‌, பொன்‌ 
னும்‌ புகழும்‌ பெற்று, பொருளும்‌ அருளும்‌ பெற்றன, 
மதியும்‌ மக்களும்‌ பெற்ற, வன்மையுற்ற தோளுடனும்‌, 
வேந்தர்‌ பணியும்‌ தாஞ௨னும்‌, இந்தப்‌ பூமண்டல த்தைக்‌ 
கற்பகோடி காலம்‌ ஆண்டு வருவீராக ! 


சபை : வாழ்க ! மஹா.ராஜா ஆரியகர்‌ ! வாழ்க! 
வாழ்க! தர்மராஜா சாருதத்தர்‌ ! வாழ்க! 


முற்றும்‌ 


சுபம்‌. 





ர்‌ 
ந்‌ 
ச்‌ 


4 EXT ENSION | 





